| திங்கள்‌ இதழ்‌ 


| 


மலர்‌ . 7 உ திருவள்ளுவர்‌ ஆண்ட 2018 டிசம்பர்‌ 1, 1988 * இதற்‌: 8 


இந்த இதழில்‌ 


| : 6 தோல்‌ வியாதிகள்‌ (51:10 Diseases) — ஆசிரியர்‌ 
சரும விய: திகள்‌ அனைத்தும்‌ சித்த மருந்திலே 


குணமாகிறது- தொழிலதிபர்‌ % 18. நரசிம்மன்‌, 
| B.Sc, F R. Ecn, 5. (London) ம்‌ 
பண்னி “இரை: பெண்களின்‌ கற்பகால ஒழுக்கம்‌ ப்‌ 
ர) 0015 கட்டுரை டாக்டர்‌ கந்தசாமி முதலீயார்‌ | 
பது, விந்து என்பது என்ன? 2... 
த்‌ சத்துள்ள காய்கறி பச்சிடிகள்‌ Vegetable Salads 
1 ( கல்லறையைத்‌ தாண்டும ஒரு நல்ல வழி * 
ச காய்கறீப்‌ பேராசிரியர்‌ K மோகன்‌, ).A., M.Sc., ; 
11 M Phil., DRME AMIET 
oe ய்‌ மனிதனும்‌ மனோவசிய கலையும்‌. 
: டாக்டர்‌ சி. அம்பிகாபதி 
(Tension) மன உளவைத்‌ தவிர்ப்பது எப்படி? 
ஸ்‌ - ம. Dr. சி, தங்கதுரை 
பகீ எளிய நோய்களும்‌ எளிய மருந்துகளும்‌ 
--வேலூர்டாக்டர்க. சீனிவாசன்‌ | 
ந்‌ ஜாதிபத்திரி 


றபப பபற 0] 


தனிப்‌ பிரதி ரூ. 2-00 ஆண்டூச்‌ சந்தா ர. 20-00 


ஆசிரியர்‌ டாக்டர்‌ சிறிசபை 


ண்‌ [ப்‌ 


சீந்நானந்த வைத்தியசாலை, 
122-C, இராஜ விதி, காஞ்சியுரம்‌ஃ 2. 
போன்‌: 2461 


ச ப ரூ 


மஞ்சட்காமாலை, குன்மவியா தி, சருமவியா திகள்‌, 
பக்கவாதம்‌, ஆரம்ப யானைக்கால்‌ வியாதி, 
மூலநோய்‌, சுவாச காசம்‌, பீனிசம்‌, கீல்வாயு 
வெண்புள்ளி, மதுமேகம்‌, பெண்களில்‌ 
மலட்டுத்‌ தன்மை, ஆண்களின்‌ வீரியக்‌ குறைவு 
ஆரம்ப புற்று வியாதிகள்‌, குழந்தை வியாதிகள்‌ 
முதலியவைகட்கு நல்ல முறையில்‌ சிகிச்சை 
அளிக்கப்படும்‌. 


மருத்துவர்‌ : டாக்டர்‌ சி, தங்கதுரை 
தலைமை மேற்பார்வை மருத்துவர்‌ : 
டாக்டர்‌ சிற்சபை 


ஒவ்வொரு திங்களிலும்‌ தலைமை மருத்துவருடன்‌ 


ஆசிபியர்‌ : 


மாம்‌: 7 | 


| கே 
( ZT 


௩ 
3340 


முன்னுரை: 


நமது உடலின்‌. இன்றியமை 
யாத. உறுப்புகளுள்‌ தோலும்‌ 
ஒன்றாகும்‌. இத்‌ தோல்‌ -உடலுக்‌ 
குக்‌ கவசமாகின்றது (கவசம்‌ 
போர்வை); உடலீன்‌ வெப்ப 
நிலையைச்‌ சீராக வைத்துக்‌ 
கொள்ள உதவுகின்றது; இரத்‌ 
தத்திலிருந்து கழிவுப்‌ பொருட்‌ 
"களை வெளியேற்றும்‌ வாயிலாக 
வுள்ளது; உடலுக்கு வனப்‌ 
பைத்‌ தருகிறது. இத்துணை நன்‌ 
மைகள்‌ செய்யும்‌ தோலை எத்து 
கணைக்‌ கவனமாகக்‌ காக்க 
..... வேண்டும்‌! இங்கு இக்கட்டு 


விரிவாகக்‌ காணபோம்‌. 


ta 


... இருக்கின்றத... பமல்‌ : தோலா 
உ 


1888 டிசம்பர்‌, 1 


,பொழுது மிதந்து கிளம்பி உரி 


ரையில்‌ அதனைப்‌ பற்றிச்‌ சிறிது 


தோலானது மேல்‌ தோல்‌, ்‌ 
உட்தோல்‌ என இரு பகுப்பாக 5 


5த "விலுள்ள சிறு. 


உ௱க்டர்‌ சிற்சயை 


| இதழ்‌: 6 


ஈல்‌ வியாதிகள்‌ 
DISEASES) 


தோல்‌ உட்தோல்‌ அடங்கலும்‌ 
அநேகம்‌ பல... களுண்டு. 


அப்படைகளில்‌ உட்படை 
நீர யிருக்க வெளிப்படைகள்‌ 
காய்ந்து செதில்‌ களாகிறதி 
ஓலே வெளித்தோல்‌ பலமா. 
யிருக்கிறது. உதாரணமாகச்‌ சரி 
ரததில்‌ கொப்புளங்கட்டும்‌ 


கீற பொருள்‌ தரன்‌ மேல்‌ தோல்‌ 
படைகளில்‌ ஒரு பரகமாம்‌, 


வெளித்தோலில்‌ மயிர்‌ 


நகங்களும்‌ மூளைத்திருக்கில்‌ 
ன. அலைல்‌ வேக? 


மபரீ ச்சம்பழம்‌ 


இது நல்ல இளமையைத்‌ 
தரும்‌. நீரிழிவு, மலச்சிக்கல்‌, 
நீர்க்கோவை முதலிய வியாதி 
களைப்‌ போக்கும்‌. 


கண்டு தோல்‌ கழன்றால்‌ அவை 
களும்‌ கழன்று விடும்‌. உள்‌ 
தோலில்‌ நாடிகளும்‌ நாளங்க 
ரூம்‌ ஒன்றுடன்‌ ஒன்று 
பொருந்தி வலைபோல்‌ கிடப்ப 
கால்‌ எந்த இடத்தில்‌ குத்தினா 

லும்‌ இரத்தம்‌ வெளிப்படும்‌. 
மேனி எங்கும்‌ வெளித்‌ 
தோலுக்குள்ளே மெல்லிய 
குழல்கள்‌ இருப்பதினாலே 
அவைகளின்‌ வழியாய்‌ உடம்‌ 
பிலே பூசும்‌ தைலங்கள்‌, வதரிப்‌ 
பால்‌ முதலியவை இரத்தத்திலே 
அ _.. சேருகின்றன. கடுகு அளவா 
யுள்ள வேர்வைக்‌ கோளங்க 
ல ளும்‌, . நிணக்‌ கோளங்களும்‌ 
மேல்‌ தோலில்‌ இருக்கின்றன, 
அக்கோளங்களிலுள்ள சிறுசிறு 
துவாரங்கள்‌ வெளித்‌ தோலுக்கு 


குள்ளே இருக்கும்‌ கண்ணறை. 
_ களிலே. முடிகின்றன. 
வெளிததோலின்‌ தமக 
னது தேகத்திலீலுள்ள எல்லாப்‌ 
“பகுதிகளையும்‌ மூடிக்கொள்ளு 
வதும்‌. நச்சுக்‌ காற்றுகள்‌ இரத்‌ 
கலவாமல்‌ தடுப்பதும்‌ 
மேல்‌ தண்‌ பரி 


பட பன 


ஊடாகச்‌ சென்று உட்தோலுக்‌ ' 


மேல்‌ தோலிலுள்ள நிணக்‌ 
கோணங்களின்‌ வழியாய்‌ நிண 
மும்‌, வேர்வைக்‌ கோணங்க 
ளின்‌ வழியாய்‌ வேர்வையும்‌ கழி 
கின்றன இவ்விரண்டும்‌ இரத்‌ 

த்திலிருந்தும்‌ பிரிவதால்‌ அது 
சுத்தமாகின்றது. 


தோலைப்‌ மீபணு முறையாவது: 


ஏற்றபடி உடுப்பதும்‌, நீராடு 
வதும்‌, அளவான வெளிச்சத்தி 
லும்‌, சுத்தமான காற்றிலும்‌ 
தடப்பதம்‌, வேர்வை பிறக்கும்‌ 
படிஉடற்பயிற்சி செய்வதுமாம்‌. 
நீராடுவது, உடம்பிலுள்ள துவா 
ரங்களின்‌ வழியாய்க்‌ கழியும்‌! 
கழிவுகள்‌ திட்டமாய்‌ வெளிப்‌ 
படும்படி அத்துவாரங்களைச்‌ சுத்‌ 
தம்‌ செய்யும்‌. 


குளிர்காலத்தில்‌ ஆட்டு மயி 
ரால்‌ செய்த கம்பளி உடுப்பு 
உடுத்துக்‌ கொள்ளுவது தோலி 
லுள்ள டு வெளிப்படாமலும்‌ 
குளிர்காற்று மேலே படாமலும்‌ 
தடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 


உடலில்‌ எந்த வியாதி வந்தா 
லும்‌ தோலானது . பெரிதும்‌ 
பாதிக்கப்படும்‌. நோய்‌ தோலின்‌ 
நிறத்தையும்‌, தன்மையையும்‌ 
ஒட்டி உடலானது பழைய 
நிலைக்குத்‌ திரும்பிக்‌ கொண்டி 
ருக்கிறதா அல்லது பின்னடை 
கிறதா என்பதையும்‌ கூறிவிட 
லாம்‌. எனவே, வியாதிகளில்‌. 


தோலின்‌ பங்கும்‌ முக்கிய இடத்‌ 


தைப்‌ பெர்‌ றுள்ளது. 


பலர்‌ தோல்‌. வியாதிகளைப்‌ 
கல்ல அத்தகவல்‌ தானா 
கிவிடும்‌ 


பத களை 


கான்‌ பின்‌ தொல்லைப்படுரிழர்‌ 
கள்‌. தோலின்‌ தன்மையையும்‌ 
தோல்‌ வியாதிகளின்‌ தனமை 
யையும்‌ உணர்ந்து கொண்டால்‌ 
ஆரம்பத்திலேயே சிகிச்சையை 
மேற்கொண்டு பூரண குண 
மடை யலாம்‌ 
கொஞ்சகாலமாகத்‌ தோலைப்‌ 
பற்றிய வியாதிகள்‌ ஆண்கள்‌, 
பெண்கள்‌ அனைவருக்குமேமிக 
அதிகமாகி வருகிறது. முன்பெல்‌ 
லாம்‌ சருமநோய்‌ டாக்டர்‌ 
களுக்கு வேலை குறைவு. இக்‌ 
காலத்தில்‌ பிரபல சரும நோய்‌ 
டாக்டரிடம்‌ ஆலோசிக்கச்‌ 
செல்வதென்றால்‌ ஒரு மாதத்‌ 
திற்கு முன்பாகவே தெரிவித்‌ 
துத்‌ தேதி பெற்றுக்‌ கொள்ள 
வேண்டியுள்ளது. 
இவ்வளவு பேர்களுக்குச்‌ 
சரூம நோய்‌ வருவதின்‌ காரண 
மென்ன என்பதை எவரும்‌ சிந்‌ 
திப்பதில்லை. தவறான உணவு, 
ஓவ்வாத சோப்புகள்‌, அதிகப்‌ 
படியான மாத்திரைகள்‌ மருந்து 
கள்‌ உபயோகப்‌ படுத்துதல்‌, 
நைலான்‌, நைலக்ஸ்‌ போன்ற 
செயற்கை நூல்களினால்‌ தயா 
ரிக்கப்பட்ட ஆடைகள்‌ உடுத்‌ 
துதல்‌ போனறவைதாம்‌ இக்‌ 
கால சரும நோய்‌ அதிகம்‌ வரு 
வதற்கு காரணங்களாகும்‌. 


உணவும்‌ காரணமென்று 


கூறப்படுவது எப்படி? வழக்க 

மான உணவைத்தானே உண்‌. 
கின்றோம்‌ என்ற கேள்வி எழ 5 
லாம்‌. தெல்‌ முதலிய தானியங்‌ - ே 
1 _ கீரைகள்‌ 


கள்‌. அதிலே பலவகை பூச்சி 
கள்‌ உற்பத்தியாகின் றவ. 
அவற்றை அழிப்பதற்கு 
கொடிய பூச்சி மருந்துகள்‌ 
தெளிக்கப்படுகின்றன. அற்ற 
விஷமருந்து பூச சியை மட்டுமா? 
அழி க்கின்றத? பயிரிலே கானி 
யங்களிலே உள்ள சத்துக்களை 
யும்‌ அழித்து விஷச்சத்தும்‌ ஊடு 
ருவச்‌ செய்கின்றது. இதை உண்‌ 
ஹும்‌ மனிதனுக்கு எத்தனையோ 
புதியபுதிய வியாதிகள்‌ தோன்று 
கின்றன. அவற்றுள்‌ தோல்‌ ' 
வியாதியும்‌ ஒன்று. 


குளிப்பதற்கு, துணிகள்‌ 
வெளுப்பதற்கு உபயோகப்‌ 
படுத்தும்‌ சோப்புகள்‌ கூட 
தீமை பயக்குமா என்ற கேள்வி 
எழுமல்லவா? 


காஸ்டிக்‌ சோடாவும்‌ - தேங்‌ 
காய்எண்ணெய்‌, வேறு எண்‌ 
ணெய்கள்‌ சேர்த்தால்‌ தானே 
சோப்பாகும்‌. தற்கால எண்‌ 
ணெய்களை அதிக விலை 
கொடுத்து வாங்கிச்‌ சோப்புகள்‌ 
தயாரிக்க இயலுமா? சிறிதளவு 
எண்ணெய்‌, பெருமளவுமிருகத்‌ 
தின்‌ : கொழுப்பும்‌ சோப்புத்‌ 
தயாரிக்கப்‌ பயன்படுத்தப்பட 
கின்றன. ' காஸ்டிக்கும்‌ ' டு 


௪ 


ணெயும்மட்டும்‌ சேர்ந்தசோப்பி 
இல்‌ தீமை விளையாத. அப்படி 
யானால்‌ குளிப்பதற்கு என்ன 
உபமேகிப்பது என்ற கேள்வி 
எழும்‌. ச 


பச்சை பயற்றமாவ, கடலை 
மாவு, (வாசனை தேவைப்பட்‌ 
வால்‌) நாட்டு மரந்து கடையில்‌ 
கிடைக்கும்‌ நலுங்குப்‌ பவுடர்‌ 
அல்லது சிற்சபை பார்மஸியில்‌ 
கிடைக்கும்‌ பரிமள நலுங்குப்‌ 
பவுடர்‌ கலந்து குழந்தைகள்‌ 
முதல்‌ பெரியவர்கள்‌ வரை 
பயன்‌ படுத்தினால்‌ தோல்‌ 
நோயே அண்டாது. 


அதிகப்படியான மருந்து மாத்‌ 
திரைகள்‌ உபயோகிப்பதால்‌ 
சருமநோய்‌ வருமா என்ற 
கேள்வி எழுமல்லவா?. 


முன்பெல்லாம்‌ நோய்கள்‌ 
வந்தால்‌ கிஷாயங்கள்‌. சூரணங்‌ 
கள்‌, லேகியங்கள்‌, சிறுகுளிகை 
கள்‌ ஒன்று இரண்டு வேளைகள்‌ 
அருந்தவார்கள்‌. நவீன மருத்து 
வர்கள்‌ இரண்டு மூன்று மருந்து 
... கள்‌ சேர்ந்த மிக்சர்கள்‌ தருவார்‌ 
கள்‌. சென்னை மருத்துவக்‌ கல்‌ 
லூரி வாயிலில்‌ வைக்கப்பட்டி 
ருக்கும்‌ உருவச்சிலையான உல 


மீனை 


இ 


ற இருவகை உண்டு. இது 
திர எரிச்சல்‌, கல்லடைப்பு, 


சேலைகள்‌, 
ம்‌ [3] ப்‌ தென. 
்‌ ள்‌ 


கப்‌ புகழ்‌. பெற்ற 
M 8. குருசாமி மு 
அவர்கள்‌ எவ்வளவு 
வியாதிமையும்‌ நாடிச்‌ 


ஸ்டெத்தஸ்கோப்‌ சோதனை 
பேரன்‌ றவற்றால்‌ கண்டு 
கொண்டு இரண்டு, மூன்று 
நான்கு மருந்துகள்‌ சேர்ந்த மிக்‌ 
சரே எழுவார்‌. அவரிடம்‌ 
சென்று தோய்‌ தீராதவர்களே 
இல்‌ லஃயென்று கூறலாம்‌. அவ 
ரல்லவோ உண்மை யடா&டர்‌ 


இக்காலம்‌ எக்ஸ்ரே, இரத்த 
சோதனை 1.1. சோதனை கார்‌ 
டியோ கிராம்‌ சோதனை, நீர்ச்‌ 
சோதனை, பயாப்சி முதலிய 
அனைத்துச்‌ சோதனைக்குட பின்‌ 
அதிகப்படியான மாத்திரைக 
ளும்‌, ஊசி மருந்துகளும்‌ எழுது 
பவர்கள்‌ தாம தேர்ந்த டாகடர்‌ 
களாகக்‌ கருதப்படுகிறார்கள்‌. 
நாட்டிலே தற்காலம்‌ எல்லா 
வியாபாரத்தையும்விட நவீன 
மருந்துக்‌ கடைகள்‌ உற்பத்தி 
தான்‌ அதிகம்‌. இந்தக்‌ கடைக 


“ளில்‌ உள்ள அனைத்து மாத்தி 


ரைகளையும்‌ அருந்துவதால்‌ 
வியாதிகள்‌ அந்த நேரம்‌ குறைந்‌ 
தாலும்‌, புதிய விளைவுகள்‌ ஏற்‌ 
படாதென்று கூற. முடியுமா? 
தோல்‌ வியாதிகளுக்கு இவைக 
ளும்‌ காரணமாக இருக்கக்‌ 
கூடாதா? 


மக்கள்‌ உடுத்துவதர்‌ ஐ கூப்‌ 
பஞ்சினால்‌ நூற்கப்படட நூலைக்‌ 
க ரண்‌ டு தயாரிக்கப்படும்‌ 


வேட்டிகளே 
நமது! 


EN வைக்டவதியா வம அலைவு வையா ஆய்வ யாவை கைகள்வ் லம அகல 


விடுத்து புதிய புதிய செயற்கை 
தில்சளினால்‌ தயாரிக்கப்பட்ட 
உடைகளை உடுத்துவதால்‌ 
தோல்‌ வியாதிகள்‌ ஏன்‌ வராத? 


இப்போது சரும நோய்களில்‌ 
மிகவும்‌ சிறப்பு வாய்ந்தது 
சொரிஞ்சான்படை (Psoriasis) 
மாகும்‌. உடம்பு பூராவும்‌ வரும்‌ 
கஜசர்மப்‌ படை, அலர்ஜி என்‌ 
வம்‌ தடிப்பு, மற்றும்‌ பல வகை 
வெடிப்புகள்‌, நீர்‌ வடியும்‌ படை 
கள்‌ யாவும்‌ சித்த மகுத்துவத்‌ 
திலே மிக நன்றாகக்‌ குணமடை. 
கின்றன. சென்னையில்‌ எங்கள்‌ 
அகத்தியர்‌ மருத்தவ மனையி 
லும்‌, காஞ்சிபுரத்தில்‌ எமது சித்‌ 
தானந்த மெடிகல்‌ ஹாலிலும்‌ 
இவற்றை இயற்கை மருத்தவ 


இயற்கை மருத்துவத்தில்‌ 
உண்ணா நோன்பு, ஆவி பிடித்‌ 
தல்‌, களிமண்‌ குளியல்‌, ரிய 
ஒளிக்‌ குளியல்‌, தட்டிக்‌ குளி 


யல்‌, இலைக்குளியல்‌ போன்ற 
சிகிச்சைகள்‌ திறம்பட அளிக்‌ 
கப்படுகின்றன. இரு இடங்களி 
லும்‌ தங்கிச்‌ சிகிச்சைப்‌ பெறும்‌ 
வசதிகள்‌ உண்டு. எனவே, 
தோல்‌ 
சம்பந்தப்பட்ட வியாதிகட்குச்‌ 
சித்த மருத்துவத்கைப்‌ 
மாக நம்பிச்‌ சிகிச்சை பெறுங்‌ 


சரும வியாதீயென்னும்‌ 
மணை 


கள்‌. 


நம்முடலை மூடி நலஞ்செய்யும்‌ தோலை நாம்‌ 
செம்மையுறக்‌ காத்துச்‌ சிறப்புற்றே-- இம்மைதனில்‌ 
பல்லோர்முன்‌ பார்வைக்‌ கழகுடன்‌ தோன்றுதற்குச்‌ 


சொல்லுமிக்‌ கட்டுரையைச்‌ கழ்‌. 


ஆசிரியர்‌ 


ல்‌ 


AMBIS PHARMA 
MADRAS-41, 
ப 
கிடைக்குமிடம்‌ ௨ 
198, ரந்கராஜபுரம்‌ , En: 


Chits Liv. 
Chits Cof. > 
ப Vitaltore(கழக்தைகள்‌ . பமல்‌ 


(லிவர்‌ டாளிக) ்‌ 
(இருமல்‌ சிரப்பு) 


சரும வியாநீகள்‌ அனைத்தும்‌ 
சிந்த ரருந்றிலே குணமாகிறது. 


(தொழில்‌ அதிபர்‌ க. 1. நறவம்‌ உ B.Sc FR, Boo வல 
கூறுவதை கேளுங்கள்‌. 


மனக்கு உடல்‌ முழுவதும்‌ 
வெடிப்பு ஏற்பட்டு செதில்‌ 
செதில்களாக உதிர்ந்தன. 
தாங்க முடியாத ரண எரிச்சல்‌ 
ஏற்பட்டது. ஆனால்‌ ரணம்‌ 
இல்லை. 


எரிச்சலைத்‌ தணிக்க உடலில்‌ 
தண்ணீர்‌ ஊற்றிக்‌ கொண்டே 
இருக்க வேண்டும்‌. சரிய 
வெளிச்சம்‌ பட்டால்‌ இந்த எரிச்‌ 
சல்‌ அதிகமாகும்‌. எனவே, 
வெள்யே வரவும்‌ முடிவதில்லை, 


இரண்டு ஆண்டுகளாக இந்‌ 
தியா முழுவதும்‌ உள்ள சிறந்த 
ஆங்கில மருத்துவ நிபுணர்களி 
டம்‌ சிகிச்சை பெற்றும்‌ குணம்‌ 
கிடைக்கவில்லை. 


“சென்னையிலுள்ள மிகப்‌ 
பெரிய ஆங்கில தோல்‌ மருத்‌ 
தவ நிபுணர்‌ என்னை இருட்டு 
அறையிலேயே இருக்க 


(1௦08) 

வேண்டுமென்று கூறிவிட்‌. 
ரம்‌, 

இந்த நிலையிலே டாக்டர்‌ 


சிற்சபையைப்‌ பற்றி கேள்விப்‌ 
பட்டு அவரிடம்‌ வந்தேன்‌. 
அவர்‌ எனது உடம்பைப்‌ 
பார்த்து விட்டூ, இது சோரியா 
படை அல்ல என்று கூறி, அதி 
கப்படியான மருந்துகள்‌ சாப்‌ 
பிட்டதின்‌ விஷத்தன்மையே 
இந்த வியாதிக்குக்‌ காரணம்‌ 
என்று கூறி மூதலிலே அந்த 
மருந்துகளுக்கு முறிவு மருந்து 
கொடுத்தார்‌. 


அவர்‌ கூறியபடி. முறிவு 
மருந்து சாப்பிட்டவுடனே 
எனது வியாதியில்‌ 90 சதவிகிதம்‌ 
குணம்‌ கிடைத்தது. பிறகு, 
மேற்கொண்டு சிகிச்சையளித்து 
மூன்று மாதங்களில்‌ பூரண 


'குணமடைந்தேன்‌. இப்போது 


மிக நன்றாக இருந்து வருகிறேன்‌ 
என்று கூறினார்‌. 


தி்‌ 


ணியாடர்‌ அப்பணம்‌? தகவல்‌. அழிலிக்கம்‌. பகுதியல்‌ க்‌ 
டைய முழு விலா டக்‌ அவசியம்‌ குறிப்பி ம்‌- 


ஹெலவைமைவவயரவ்மவம வணக றவை கயமை வதையை 


EP EDN PE தன கல. ஜனத்‌ வன்‌ தன பகி 


பெண்களின்‌ 


[டாக்டர்‌ கந்சசாயி முரூஷியார்‌] 


| 
| 
| காப்பகால்‌ ஒழுக்கம்‌ | 


A A வறை விலை 


]றிவு மிக்கவர்கள்‌ கர்ப்ப 
காலத்தில்‌ எப்படி ஒழுக வேண்‌ 
டும்‌ என்பதை நன்கு உணர்வர்‌. 
வைதிக வாழ்க்கையுடையோ 
ரூள்‌, மனைவி கருத்தரித்த நாளி 
லிருந்து கணவன்‌ சவரம்‌ செய்து 
கொள்ளாமல்‌ தாடி வளர்ப்‌ 
பதைப்‌ பார்த்திருக்கலாம்‌, இது 
கர்ப்ப காலத்தில்‌ தம்பதிகள்‌ 
விரத வாழ்க்கையடையவர்க 
ளாக வாழவேண்டும்‌ என்பதை 
உணர்த்துகிறது. 


கருவை வயிற்றில்‌ பெற்றவள்‌ 
உணவு நியமம்‌ முதலியவற்றால்‌ 
மலச்சிக்கலும்‌, தோயும்‌, பல 
கினமும்‌ இன்றித்‌ தன்‌ உடலைப்‌ 
பாதுகாத்தால்‌ கருவில்‌. இருக்‌ 
கும்‌ குழந்தையை நன்கு பாது 
காத்தவள்‌ ஆவள்‌. அங்கன 
மின்றித்‌ தம்பதிகள்‌ கர்ப்ப 
காலத்திலும்‌ இன்பானுப 
வத்தை விரும்பி ஒழுகுவதும்‌, 
தாயானவள்‌ மலச்சிக்கலும்‌ 
நோயும்‌ உண்டாகுமாறு இஷ்‌ 
உப்படி உண்பதும்‌ கருவிலிருக்‌ 
பல குழந்தைக்கு, தல ஆகம்‌ 


... தாய்‌ பலகாரி. மருந்துகளைக்‌ 
(௦46) - கொள்வது கூடக்‌ : 


கொள்ளும்‌ தாய்க்குக்‌ குழந்தை 
புஷ்டியுடையதாகப்‌ பிறக்‌ 
கிறது. ஆனால்‌, அக்குழந்தை 
பெரும்பாலும்‌ நோயுடையதாக 
வும்‌, அற்ப ஆயுள்‌ உடையதா 
கவும்‌ இருக்கிறது. புஷ்டியில்‌ 
லாமல்‌ பிறக்கும்‌ குழந்தைதான்‌ 
சுகமான குழந்தை, பிறந்த சில 
மாதங்களில்‌ குழந்தையைப்‌ 
புஷ்டியுடையதாக்கலாம்‌, 


குழ்ந்தை வளர்ப்பு: 


“வாயைக்‌ கட்டினவளுக்குப்‌ 
பிள்ளை; வயிற்றைக்‌ கட்டின 
வளுக்கு அகமுடையான்‌” என்‌ 
பனு ஒரு நல்லப்‌ பழமொழி. 
இப்பழமொழியின்‌ முற்பகுதி, 
“தாய்‌ உருசி கவனித்து உண்‌ 
னது, பத்தியமாய்‌ உண்டால்‌ 


ன 


ஈீட்ர்தை நோயின்றி வல 
எல்றம்‌ உண்மையைத்‌ * 
விக்கிறது. 


இதனைக்‌ கர்ப்ப காலத்திலும்‌, 
குழந்தை தாய்ப்பால்‌ உண்‌ 
ஹும்‌ காலத்திலும்‌, மிகவும்‌ கவ 
னிக்சத்‌ தக்கதாம்‌. தாயின்‌ 
உடலில்‌ சிறிது நோய்‌ தோன்‌ 
நீன்‌ குழந்தைக்கு அதிக நோய்‌ 
(தோன்றும்‌. தாய்க்கு சலதோ 
ஷம்‌ இருந்தால்‌ குழந்தைக்குச்‌ 
சரமே வந்து வீடும்‌. தாய்க்கு 
மலச்சிக்கல்‌ இருந்தால்‌ குழந்‌ 
தைக்கு இசிவு மாந்தமே வந்து 
விடும்‌. 


சில தாய்மார்‌ தம்‌ இளமை 


அழகு குறையாதிருத்தலை 
விரும்‌ பி, குழந்தைகளுக்குத்‌ தம்‌ 


பாலைக்‌ கொடுக்காமல்‌ பகம்‌ 
பால்‌ புட்டிப்பால்‌ முதலியன 
கொடுக்கின்றனர்‌. இத விரும்‌ 
பத்தக்கதன்று. 


“பீரம்‌ பேணி பாரம்‌ தாங்கும்‌'.. 
என்பது அவ்வைமொழி. (பிர்‌-- 
தாய்பால்‌) அதாவது தாய்ப்‌ 
பாலை உண்டு வளர்ந்த குழந்‌ 
தையே பிற்காலத்தில்‌ வடிவு 
டையையதாய்‌;. எத்தகைய 
இயற்கை மாறுபாட்டையும்‌ 
தாங்கும்‌ சக்தியைப்‌ பெறும்‌. 


உணவும்‌ பண்பாட்டை 
வளர்க்கிறது” என்பது அனுபவ 
மொழி, ஆயின்‌, தாய்ப்பாலே 
குழந்தைக்குத்‌ தக்க உணவா 
கும்‌ என்பது தெளிவு. 


“தாயிற்‌ சிறந்ததொரு சலாம்‌ கம குழந்தைக்கு. 
தாய்ப்பாலின்‌ மிக்க உணவுமில்லை.” 


< , 


மறை பொருள்‌ மூலிகைகள்‌ 


. தேனி 
நங்கை 


- பத்தியக்காரி 
சிக்கும்‌ பெருமான்‌ 


கடுகுரோகிணி 
சிறிடா நங்கை (அ 
பெரியா நங்கை - 
சிறுகீரை 

தளசி 1 
மரு கொழுந்து 
கடடங்கிழங்கு. 
செந்தாமரை. 


இய சட்டம்‌ 3 


She Sie. 
AT 


வலிய த்‌ 390983 


911 09 20 ந அ தபம்‌ 
3 


்‌ விந்தூ எண்பதூ என்ன ?$ 


ல்‌ ப ஆத தகக ப ஆட்கட 


விந்து உடலில்‌ உள்ள ஏழு 
தாதுக்களில்‌ ஒன்று; ஏழு தாதுக்‌ 
களில்‌ முக்கியமானதும்‌ கூட. 
இரத்தம்‌, விந்து, தசை, 
கொழுப்பு, நரம்பு, உமிழ்நீர்‌, 
மூளை என்பன ஏழு தாதுக்கள்‌. 
விந்து என்பதற்கு பதில்‌ எலும்‌ 
பைக்‌ கூறலாம்‌. தசை எனினும்‌ 
மாமிசம்‌ எனினும்‌ ஒன்றே. 
நரம்பு என்பதற்குப்‌ பதில்‌ 
தோலைக்‌ கூறலாம்‌. உமிழ்நீரை 
இரதம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
ஏழு தாதுக்களைப்‌ பற்றியும்‌ 
அவற்றுள்‌ ஒவ்வொன்று மிகு 
தல்‌ குறைதல்களினால்‌ உண்டா 
கும்‌ பிணிகளை பற்றியும்‌, ஒவ்‌ 
வொரு தாதுவையும்‌ வளர்க்கும்‌ 
உணவுகளைப்‌ பற்றியும்‌ விரி 
வாகப்‌ பின்னர்க்‌ காணலாம்‌. 
பூசைக்குப்‌ பழம்‌ என்று 
சொல்லும்போது வாழைப்பழத்‌ 
தையும்‌, மந்திரத்துக்கும்‌ வைத்‌ 
தியத்தியத்துக்கும்‌ பழம்‌ என்று 
சொல்லும்போது . எலுமிச்சம்‌ 
பழத்தையும்‌ குறிக்கும்‌. அது ' 
போலவே, தாது என்று தனித்து 
ல்‌ சொல்லும்போது விந்‌ 


“கள்‌. தேஜஸ்‌ என்றால்‌ ஓளி, 


38 
HEE NR RAMEE 


நாம்‌ உண்ணும்‌ உணவு முத 
லில்‌ அன்னரசமாகீப்‌ பிறகு 
ரத்தமாகி பிறகு மற்ற தாதுக்‌ 
களாக மாறுகின்றது. அறுபது 
துளி இரத்தம்‌ ஒரு துளி விந்து 


வாகிறது என்று மருத்துவ 
நூலோர்‌ கூறவர்‌. “விந்து விட்‌ 
டையோ பொந்து கெட்‌ 
டையே!” என்பது ஒரு மருத்‌ 


துவப்‌ பழமொழி, 


விந்தவை மிகுதியாகச்‌ செல 
வழிப்பவன்‌ மிகுந்த நோய்களை 
அடைவான்‌ என்பது அப்பழ 
மொழியின்‌ கருத்து. உடலில்‌ 
எப்போது விந்து ஒரு துளியும்‌ 
இல்லாமல்‌ செலவாகி விடுகின்‌ 
றதோ அப்போது வ்‌ 
போய்‌ விடும்‌. 


தேஜஸ்‌, சுக்லம்‌, வீரியம்‌ என்‌ 
பது விந்துவின்‌ வேறு பெயர்‌ 


அழகு. புத்திக்கூர்மை. என்று. 


பொருள்‌. விந்து வைத்தாள்‌ 
உடலின்‌ ஒளியும்‌ அழகு 


“தின்ற கரிசாலை தேகந்‌ ரை 


மகாழையகற்றும்‌ 
முலிகைகளில்‌ முக்கிய 
மானவை 


ஆடாதோடை 
இம்பூறல்‌ 
கண்டங்கத்திரி 
கர்ப்பூரவள்ளி 
முசுமுசுக்கை 
பேரீச்சு 
தாளிசபத்திரி 
கலியாணமுருக்கு 
குப்பைமேனி 
தும்பை 
பிரப்பங்கிழங்கு 
தூதுளை 

குளசி 
பொடுதலை 
வால்மிளகு 
விஷ்ணு கிரந்தி 
வெள்ளுள்ளி 
ஆற்றுத்துமட்டி 


10 


குறையும்‌, புத்தியும்‌ மந்தமாம்‌, 
வீரியம்‌ ஆண்மை, விந்து 


குறைந்தவன்‌ ஆண்மையற்ற 
வனுகின்றான்‌. 
போர்‌ வீரனுக்கு உரியது 


ஆண்மை, மணமகனுக்கு உரி 
யது ஆண்மை. விந்து குறைந்‌ 
தவன்‌ போர்‌ வீரனுவது விண்‌. 
அவன்‌ மணம்‌ செய்து கொள்‌ 
வதும்‌ வீண்‌. 


பிரம்மசரிய வாழ்க்கை கான்‌ 
தவ வாழ்க்கை விஸ்வாமித்தி 
ரர்‌ தவம்‌ தேவ மாதரால்‌ மூன்று 
முறை அழிக்கட்பட்டது. நான்‌ 
காம்‌ முறை தவம்‌ செய்து அவர்‌ 
மேன்மையை ந்தா, முன்று 
முறை தோற்ற அவர்‌ வேறு 
சுவர்க்கத்தைச்‌ சிருஷ்டிக்கும்‌ 
ஆற்றலுள்ளவராய்‌ இருந்தார்‌ 
என்னும்‌ அவர்‌ கதை தவத்தை 
முழு பிரம்மசரியத்தை--உடை 
யவன்‌ எவ்வளவு ஆற்றலுடை 
யவனாய்‌ இருப்பான்‌ எ ன்று 
நாம்‌ நினைக்கக்‌ காரணமாகின்‌ 
றது 


முழு பிரம்மசாரியாகிய கலைக்‌ 
கோட்டு மாமுனி வந்ததும்‌ 
பஞ்சத்தால்‌ பீடிக்கப்பட்ட 
கோசல நாட்டில்‌, அது வரை 
பெய்யாதிருந்த மழை பெய்து 
நாடு வளமடைந்தது, விந்துக்‌ 
கட்டுப்பாட்டு வ ரதம்‌--தவ 


வாழ்க்கை-சகல சாமர்த்தியங்‌ 
களையும்‌ வழங்கும்‌, இதனைத்‌ 
திருவள்ளூவர்‌ . ட லு 


வ்கி த்‌ Dec வ வ வண. அணை ளை 


ம்‌ ல்‌ வன்னி ள்ல 


பரை உயர்த்தும்‌ ஆற்றலும்‌ 
தவத்தால்‌ உண்டாகும்‌. 
எனவே, தான்‌ உயர்வது தவத்‌ 
தாலாகுமென்பதுதானே பெறப்‌ 
படும்‌. 


இன்பானுபவத்தால்‌ -- மாத 
ரின்பத்தால்‌ விந்து கீழ்‌ 
தோக்குகின்றத. மாதாமீது 
கொள்ளும்‌ எண்ணத்தாலும்‌-- 
காமத்தாலும்‌--விந்து வீணாகின்‌ 
றது. உயர்ந்த எண்ணங்களா 
லும்‌, தவத்தினாலும்‌, பக்தியினா 
லும்‌, யோகத்தாலும்‌, ஞானத்‌ 
தாலும்‌ விந்து மேல்‌ நோக்கு 
கின்றத. அவர்கள்‌ ஊர்த்துவ 
ரேதஸ்கள்‌--மேல்நோக்கிய 
விந்துவை யுடையார்‌ எனப்படு 
வர்‌. அவர்கள்‌ பெருமை சொல்‌ 
லுக்கடங்காத; எழுத இயலாது. 

விந்து நஷ்டம்‌ 

விந்து வின்‌ பெருமையும்‌, 
விந்து வீணாவதால்‌ உண்டாகும்‌ 
சிறுமையும்‌--கஷ்ட நஷ்டங்க 
ளும்‌ உணரும்‌ மாணவனுக்கு, 
அவன்‌ விந்து நஷ்டம்‌ உடைய 
வனாயின்‌ நூற்றுக்‌ கணக்கான 
சந்தேகங்கள்‌ அவனுள்‌ எழு 
கின்றன. அத்தகைய மாண 
வர்களுள்‌ சிலர்க்குப்‌ பெரும்‌ 
படம்‌ உண்டாகின்றது. 


அவர்கள்‌ தம்‌ சந்தேகங்‌ 


. களைப்‌ பெரியவர்களிடம்‌ சொல்‌ 

லிப்‌ போக்கிக்‌ கொள்ள நாணு 
கிறா கன்‌ அஞ்சுகிறார்கள்‌. 
கு ர்‌; த்தும்‌ . பெரியவர்‌ 


11 


யாம்‌ எழுதுவதைக்‌ கருத்‌ 
தாகப்‌ படிப்பவர்‌ விந்து நஷ்‌ 
டத்தை வெல்வார்கள்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை. “பயப்படுகிறவர்‌ 
களுக்கு பயப்படாதீர்கள்‌. 
உங்களுக்கு வேண்டுவதை 
நான்‌ தெரி விக்கிறேன்‌. உங்கள்‌ 
கஷ்டம்‌ முழுவதும்‌ ஓழிந்து 
வீடும்‌” என்று உறுதியுடன்‌ 
கூற விரும்புகிறேன்‌. 


விந்து நஷ்டம்‌ அநேக கார 
ணங்களால்‌ உண்டாகிறது. 
சிறுபான்மை இளமைத்‌ தவற்றி 
னாலும்‌ உண்டாகிறது. அத்‌ 

தவறுகள்‌ எத்தனையோ. வகை. 

அவற்றை விவரித்து எழுதுதல்‌ 
வேண்டப்படாத ஒன்று. தவறு 
களை ஓழிக்கும்‌ வழிதான்‌ கூறத்‌ 
தக்கது; எழுதத்‌ தக்கது; அறி 
யத்தக்கது. 


கிணற்றில்‌ விழுந்தவனை 
“ஏன்‌ கிணற்றில்‌ விழுந்தாய்‌? 
எப்படி விழுந்தாய்‌?!” என்று . 
கேள்‌ வி கேட்டு ஆராய்ந்து 
கொண்டிருப்பது அறிவுடை 
மையாகாது. அவன்‌ கிணற்றிலி 
ருந்து வெளி வருவதற்குத்தான்‌ 
வழி செய்ய வேண்டும்‌. யாப 
எழுதுவதைப்படித்துத்‌ தெரிந்து ்‌ 


டம்‌ படவ அணைக்‌ இதக்‌, 


பயப்படுகிறவர்கள்‌ கேட்கும்‌ 
கேள்விகளுக்கு--அனா வசிய 
மான கேள்விகளுக்கு அள 
வில்லை. * விந்த நஷ்ட த்தில்‌ 
... உண்டாகும்‌ அதிகமான கெடு 
தல்‌ என்ன?” என்‌ பது ஒரு வினா. 
உண்மையான பதிலைச்‌ சொன்‌ 
னால்‌, அதிக பயம்தான்‌ உண்‌ 
டாகும்‌. “பயப்பட வேண்‌ 
டாம்‌” என்பதை முன்னே 
சொல்லீப்‌ பிறகு எம்‌ பதிலைத்‌ 
தெரிவிக்கிறோம்‌. 


மலர்‌ 4-ல்‌ 
விலை ரூ. 1-50, 


ல்‌ 
த்‌ 


| விலை ரூ. 2-00 


மலர்‌ 4 பைண்டு செய்தது 
மலர்‌ 5 பைண்டு செய்தது 
மலர்‌ 6 பைண்டு செய்தது 
தபால்‌ செலவு பைண்டு பு 


ளலாம்‌. 


மலர்‌ 6 பைண்டு புத்தக 
வயக: பட்‌. 


_ சித்த மருத்துவ முன்‌ இதழ்கள்‌ விற்பனை 
இதழ்கள்‌ கிடைக்கக்‌ கூடியவை தனி இதழ்‌ 


மலர்‌ 5, மலர்‌ 6 எல்லா இதழ்களும்‌ கிடைக்கும்‌. தனி இதழ்‌ 


தேவைக்கு ரூபா முன்னதாக மணியார்டர்‌ செய்து பெற்றுக்‌ 


பைண்டு புத்தகம்‌ கிரயம்‌ ரூ. 25-00 


12 


“விந்து நஷ்டத்தினல்‌ உண்‌ 
டாகாத கெடுதல்‌ என்ன இருக்‌ 
கிறது? க்ஷயரோகம்‌ வரையில்‌ 
நோய்களும்‌, அதற்கு மேலும்‌ 
கஷ்டம்‌ இருந்தால்‌ அதவும்‌ 
உண்டாகும்‌. தெரிந்தகொள்ள 
வேண்டுவதைத்‌ தெரிந்து 
கொண்டால்‌ ஒரு ஆபத்தும்‌, 
ஒரு கஷ்டமும்‌ உண்டாகாமல்‌ 
வாழ முடியும்‌ என்பதே எமது 
பதில்‌. 


“' கழிப்பர்‌ காமம்‌ ஒழிவில்‌ துன்பம்‌ தரும்‌,” 
திண்ணம்‌ இரண்டினைச்‌ சிக்க அடக்காமல்‌ 
பெண்ணின்பால்‌ ஒன்றைப்‌ பெருக்காமல்‌ உண்ணுங்கால்‌ 
நீர்கருக்கி மோர்பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்தம்‌ 

 பேர்‌உரைக்கின்‌ போமே பிணி, 


ட 


கிரயம்‌ ரூ, 18-00 
கிரயம்‌ ரூ. 23-00 
கிரயம்ரூ. 23-00 
த்தகம்‌ ஒன்றுக்கு ரூ. 2-00 


௦லர்‌.4 பைண்டு புத்தகம்‌ கிரயம்‌ ரூ. 20-00 தபால்‌ செலவுடன்‌ | 


பகீ 


பிலசகையான காய்களைக்‌ 
கொண்டு பச்சிடி தயாரிக்கலாம்‌ 
ஒருசில காய்களில்‌ பச்சிடி செய்‌ 
தால்‌ சுவையாகவும்‌, சத்துள்ள 
தாகவும்‌ இருக்கும்‌, வகைவகை 
யான பச்சிடிகளைத்‌ தயாரிக்கக்‌ 
காய்களைக்‌ கீழ்க்காணுமாறு 
வகைப்படுத்திக்‌ கொண்டால்‌ 
மிகவும்‌ சுலபாக இருக்கும்‌. 


Group A. 


புடலங்காய்‌, பீர்க்கங்காய்‌, 
பூசணி, முட்டைக்‌ கோஸ்‌, பெங்‌ 
களூர்‌ கத்தரி, (செளசெள), 
காலிபிளவர்‌, இளம்‌ வாழைத்‌ 
தண்டு, பீட்ரூட்டு, டர்னிப்‌, 
நூல்கோல்‌, அவரைப்பிஞ்சு, 
இளம்‌ பீன்சு, முள்ளங்கி, கீரை 
வகைகள்‌. 


Group B. 


காரட்டு, வெள்ளரிக்காய்‌, 
பேரிக்காய்‌, தட்டக்காய்‌, 
வெண்டைக்காய்‌, 


Group 6. 


தேங்காய்‌ கருவேப்பிலை, 
கொத்‌ ட்‌ இலை. 


்‌ குச்சி வட்வுக்கிலு 


சத்தூன்ன 
காய்கறிப்‌ பச்சிடி,கண்‌ 
(WEGETABLE SALADS) 


Group £. (அவசியமானால்‌) 


தயிர்‌, தக்காளி, நெல்லிக்‌ . 
காய்‌ சிறியது, எலுமிச்சை, . 
மாங்காய்‌, 


Group F. (அவசியமானால்‌) 


முளைக்கட்டிய நிலக்கடலை, . 
பாசிப்பயிறு, கொண்டைக்‌ . 
கடலை, பச்சைப்பட்டாணி, ்‌ 


& Group லுள்ள காய்களைப்‌ 
பழக்சமில்லாதவர்கள்‌ பச்சை 
யாகச்‌ சாப்பிட மாட்டார்கள்‌ 
BCEF குரூப்பிலுள்ளவைக. 
ளைப்‌ பலரும்‌ விரும்பிப்‌ பச்‌ை 
யாகவே சாப்பிடுவார்கள்‌. 


புதிதாகச்‌ 
குச்‌ சிரமம்‌ இரக காது. 


A Group லுள்ள காய்க 
ஏதேனும்‌ ஒன்று. ௮ 
இரண்டை நீளவாட்டி 


வேண்டும்‌, சல்லடைக்‌ கத்தி 
யில்‌ தேய்த்து துருவலாகவும்‌ 
செய்து வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 


CC ரோலறல்‌ தேங்காயைத்‌ தரு 
. வலாகவும்‌, கொத்த மல்லி, ௧௫ 
. வேப்பிலையை, பொடிப்பொடி 
யாகவும்‌ நறுக்கி வைத்தக்‌ 
. கொள்ளலாம்‌. அவசியமானால்‌ 
.. உப்பு மிகச்‌ சிறிதளவு பொடி 
செய்து சேர்த்தக்‌ கொள்ளலாம்‌. 


காரத்திற்கு இஞ்சி அல்லது 
மிளகுத்தூள்‌ பயன்படுத்தலாம்‌ 
மிளகாய்க்காரம்‌ வேண்டும்‌ 
என்றால்‌ பச்சை மிளகாயைப்‌ 
பொடியாக வெட்டி சிறிது தண்‌ 
ணீர்‌ விட்டுக்‌ கலக்கி வடிகட்டி 
அந்தக்‌ காரமான தண்ணீரைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. மிள 
காய்த்‌ தோலும்‌ அதன்‌ விதைக 
ளும்‌ கெடுதல்‌ செய்யும்‌, இஞ்சி 
யாக இருந்தால்‌ நன்றாக 
அரைத்தோ, பொடியாக வெட்‌ 
டியோ வைத்தக்‌ கொள்ளலாம்‌. 


மிளகு பொடி செய்ததாக 
இருக்க வேண்டும்‌. சீரகத்‌ 
தூளும்‌ அவசியமானால்‌ சிறிது 

இ கவையானுல்‌ 


ய வெங்காய்‌ பொடியாக 
ப ால்திு AS 


14 


பொடியாக செய்து கொள்ள 
லாம்‌. 


நிலக்கடலை, பாசிப்பயிறு, 
கொண்டைக்கடலை இவற்றில்‌ 
ஏதேனும்‌ ஒன்றை 12 மணீ 
நேரம்‌ தண்ணீரில்‌ ஊறவைத்து 
12 மணீ நேரம்‌ துணியில்‌ கட்டி 
வைத்திருந்தால்‌ முளைவிட்டு 
வெண்மையாகி இருக்கும்‌, 
வைட்ட மின்கள்‌ அதிகரித்து 
இருக்கும்‌. அழகாகவும்‌ இருக்‌ 
கும்‌. 

A Group காய்களில்‌ ஏதேனும்‌ 
ஒன்று அல்லது இரண்டு 
B Group காய்களில்‌ ஒன்று 
C Group ஏதேனும்‌ ஒன்று ஆகி 
யவைகளைத்‌ தேவையான 
அளவு போட்டுக்‌ கலந்து 
கொள்ள வேண்டும்‌, 


தேவையான தேங்காய்த்‌ த ௬ 
வஉயும்‌ வெட்டிய கொத்த 
மல்லி கருவேப்பிலையும்‌ போட்‌ 
டுக்‌ கலந்து அவசியமானால்‌ 
உப்பும்‌ காரத்திற்கு ஏதேனும்‌ 
ஒன்றும்‌ சேர்க்கலாம்‌, மூளை 
விட்ட பருப்புகளில்‌ ஏதேனும்‌ 
ஒன்றைக்கலந்து கொள்ளலாம்‌, 
பருப்புகள்‌ கலக்காமல்‌ இருப்‌ 
பது நல்லது. 
2 1 


ஓரிதழ்‌ தாமரை . 


அடிக்கடி சிறுநீர்‌ போதல்‌, 
ங்‌ எரிச்சல்‌, மேக வெட்‌ டை, 
வெள்ளை ஓ க்கு, மூ ்‌ 


15 


இப்போது சுவையான ஒரு ௯ அக பு அக பய்‌ அட 


காய்கறிப்‌ பச்சிடி தயாராகிவிட்‌ 


டது. பால்வண்ண சேர்ந்த | சித்த மருத்துவத்தில்‌ 
கலவை அழசாக இருக்கும்‌, முக்கிய மரந்து 


காய்களை வெட்டும்போது கலை ல்‌ | 
டமகடன்‌ வெட்டிச்‌ சேர்த்தால்‌ பைக்க & 
இன்னும்‌ நன்றாக இருக்கும்‌. த 


பச்சை, சிவப்பு, வெள்ளை நிறக்‌ 1. இளக்கம்‌ 
காய்களின்‌ அளவைக்‌ கூட்டி 2, நெம்மருந்து 
யும்‌ குறைத்தும்‌ சுவையையும்‌ | 3. இரசாயனம்‌ 
அழகையும்‌ மாற்றிப்‌ பலவகை ! தப்‌ 
களில்‌ தயாரிக்கலாம்‌. ப ற i 
5. உப்பு 
காய்கறிப்‌ பச்சிடிகளை மதிய ௦ திதிர்‌ 
உணவு அல்லது இரவு உரை 7. கற்பம்‌ 
| வில்‌ சேர்த்துக்‌ கொள்ளலாம்‌. 8. பதங்கம்‌ 
ஆனால்‌ பச்சிடியை முதலிலும்‌ பவுன்ஸ்‌ 
| சமைத்து உணவுகளைப்‌ பின்ன வட டவல அலது 
ரும்‌ சாப்பிட வேண்டும்‌, மிக 10. செந்தூரம்‌ 
| மிக நன்றாக மென்று சாப்பிட 11. குழம்பு 
வேண்‌ டியது முக்கியமாகும்‌. 13. குடிநீர்‌ 
| 13 மாத்திரை 
பல்‌ இல்லாதவர்கள்‌ 14 னர்‌ 
இவற்றை அரைத்து உண்ண ன்‌ 
வேண்டும்‌, புதிதாகச்‌ சாப்பிடு 5: இசி மருந்து 
பவர்கள்‌ முதலில்‌ சிறிதளவே 16. புனை 
உண்ண வேண்டும்‌. ருசியாக 17. பற்று 
இருக்கிற தென்று அதிகமாகச்‌ 18. சுண்ணம்‌ 
சாப்பிடக்‌ கூடாது. படிபடியாக 19 மெழுகு 
அளவை அதிகரித்துக்‌ கொள்ள 
ர 20 கலவை 
21 கருப்பு 
12, 13, F ஆகிய குரூப்பிலுள்ள 22, கரணம்‌ 
பொருட்களுள்‌ எதுவுமில்லா 23. 
விட்டாலும்‌ பச்சிடி தயாரிக்க | 24. ' 


லாம்‌. ஆனால்‌ புதிதாகச்‌ செய்து 
சாப்பிட்டுப்‌ பழகுபவர்களுக்கு. 
இள்வககோத்‌ க சட்டத்‌. 


ல்‌: 16 ்‌ 
எளிய குண்டலினிப்‌ பயிற்சி 

பிரதி வியாழன்‌ மாலை 6-30 மணிக்கு எளிய குண்டலினிட்‌ 

பயிற்சி கற்றுத்‌ தரப்படும்‌. 


த்‌ பீரதி ஞாயிறு காலை 7-30 மணிக்கு எளிய உடற்பயிற்சி கற்றுத்‌ 
| தரப்படும்‌. 


இடம்‌: 


அகத்தியர்‌ மருத்துவமனை, 
152, ரங்கராஐபுரம்‌ ரோ, 
கோடம்பாக்கம்‌, சென்னை- 24. 
போன்‌: ' 428098 


அதிலுள்ள எல்லா வைட்டமின்‌ மருந்துபோல வேலை செய்கி 
களும்‌ சத்துக்களும்‌ மூழுமை -றது 
யாகக்‌ கிடைக்கும்‌. விருந்தினர்களுக்குப்‌ படைப்‌ 
5 பதற்கு மிகவும்‌ ஏற்‌ சுலப 
... உடம்பிலுள்ள அதிகப்படி கக ரல்‌ அ அயாரிற்லு 
_ யான அமிலத்‌ லவ்‌ அழகாகப்‌ பரிமாரலாம்‌. சமை 
ல்‌ ல்‌ டர்ன்‌ யல்‌ வேலையும்‌, எரிபொருள்‌ 
[ர்வ (3 (18% . 
முக்குகளை வெளியேற்றுகி LE மிச்சமாகும்‌. 
்‌ வெளிநாட்டினர்‌ பலர்‌ தங்‌ 
தர்‌ கள்‌ உணவில்‌ ஒரு பிளேட்‌ 
காய்களிலுள்ள நார்ப்‌ காய்கறிப்‌ பச்சிடியை (Vepeta- 
பொருட்களும்‌, நீரைத்‌ தன்னுள்‌ ற] 881806) சேர்த்துக்‌ கொள்‌ 
பிடித்து வைத்திருக்கும்‌ நன்மை கிறார்கள்‌, 
ம்‌. மலச்சிக்கலைப்‌ போக்கு. 


வதற்கு உதவும்‌. 


| 
| 
| 


- ஹோமியோபதி, 


ர தலானது. 


கல்லறையைத்‌ 


அற்றம்‌ Dl னவை அதவ அக 


தாண்டும்‌ 


ஓரு நல்ல வழி 


பேராசிரியர்‌ £8. கமாக, M.A.,M.Sc.,M.Phil.,DRME,AMIET. 


எதில “லிவோ பிட எவன அற்ழிமமா. அழிவா என்ழிழவம்‌ அற்ற அன பவளா அதிமுக அதம உம அனைவ எனறினை. 


1983௮ ஷம்‌ ஆண்டு 


ஆகஸ்டு லும்‌ நாள்‌, மிகக்‌ கடு 
மையான மஞ்சட்காமாலை 
நோய்க்கு ஆளானேன்‌. பல்‌ 
வகை மருந்துகள்‌ மேற்கொண்‌ 
டும்‌ பயனில்லை. உடலால்‌ 
பாதியும்‌, மனவேதனையால்‌ 
முழுமையும்‌ இறந்தவன்‌ 
ஆனேன்‌. 


ஆகஸ்டு 22ஆம்‌ நாள்‌ 
கோடம்பாக்கம்‌ என்‌ மைத்து 
னர்‌ திரு. V. 1, இரகுபதி என்னை 
மஞ்சள்‌ காமாலை நோயாளி 
களின்‌ இரட்சகரைச்‌ சந்திக்கு 
மாறு வற்புறுத்தினார்‌. என்‌ 
பெற்றோர்களும்‌ அந்த இரட்ச 
கரிடம்‌ என்னை அழைத்துப்‌ 
போக விரும்பினர்‌. மருத்துவர்‌ 
களிடமும்‌, அலோபதிக்‌, 
யூனானி முத 
லிய பலவித மருத்துவ முறைக 


ளிலும்‌ நம்பிக்கை இழந்திருந்த 


நான்‌ (இப்புதிய மருத்துவரிடம்‌) 


3 செல்ல விரும்பவில்லை. ஆனால்‌ 


என்‌ “பெற்றோர்களின்‌ வற்புறுத்‌ 
(சோர்வுற்ற) என்‌ 


டேன்‌; அவர்‌ நெடிய அழகிய 
வடிவினர்‌; மெல்லிய குரலும்‌, 
அன்பும்‌, இனிமையும்‌, தயை 
யும்‌ உடையவர்‌; மதிப்பீட்டுத்‌ 
திறனும்‌, கவனமும்‌, உறுதியும்‌, 
தன்னம்பிக்கையும்‌ கொண்ட 
வர்‌; இத்தகைய அரிய காட்சி 
யானது என்றுமில்லாத புதிய 3 
உணர்ச்சிகளை என்னுள்‌ எழுப்‌ 

பியது. அப்பெரியவர்‌ என்னை 

நோக்கிய அளவிலேயே ப 
எனக்கு (நோய்‌ தீரும்‌ என்ற) 3 


நம்பிக்கையும்‌ மன உறுதியும்‌ 
ஏற்பட்டன. 


இட்பெரியவர்‌ தாம்‌ என்னைக்‌ 
கல்லறையிலிருந்து உயிர்ப்‌ 
பித்த மா. ௪. சிற்சபை ஆவார்‌. 
மஞ்சட்‌ காமாலை நோய்‌ தான்‌. 
அவருடைய விநோதமான 
வீளையாடுமிடம்‌; நோயாளி 


கோமயம்‌ | 


களே அவர்‌ கைக்‌ கொள்ளும்‌ 
பந்து; நோய்த்தீர்வே அவரது 
இலட்சியம்‌. 

அகத்தியர்‌ மருத்துவமனை 
எனப்‌ பெயரீய புதிய மருத்துவ 
மனையில்‌ என்னைச்‌ சேர்த்து, 
எனக்குரிய மருத்துவமும்‌ உண 
வுக்‌ கட்டுப்பாடும்‌ ஆகிய 
வற்றை மூத்த டாக்டரும்‌ அவர்‌ 
தம்‌ மைந்தர்‌ றா, அம்பிகாபதி 
யாரும்‌ கவனித்து வந்தனர்‌. 
அங்குச்‌ செய்யும்‌ மருத்துவ 
முறைகள்‌ தனித்தன்மை 
வாய்ந்த உயர்வுடையவை. 


மஞ்சள்‌ காமாலை நோய்க்கு 
அவர்களால்‌ முவகையான 
மருத்துவங்கள்‌ செய்யப்பெறு 
கின்றன. அவை. 


1. உள்ளுக்கு மருந்து 


2. மேற்பூச்சு 

3 குளியல்‌ என்பன, 

1 மருந்து: அதிகாலை ஒரு 
கண்ணாடித்‌ தம்ளர்‌ நிறைய ஒரு 
வகைக்‌ கிஷாயம்‌, பின்‌ பழரசத்‌ 
துடன்‌ சேர்ந்த மாத்திரைகள்‌, 


ப பஸ்பம்‌ கொடுக்கப்‌ பெறுகின்‌ 
. து இன. 


3. உடலின்‌ மேல்‌ முழுவது 


மாக ஒருவகை கெட்டிப்‌ பொரு. 


ளால்‌ ஆன பூச்சு, 
3 நீராவிக்‌ குளியல்‌, களி 
மண்‌ குளியல்‌, வாழையிலைப்‌ 
ர்த்தல்‌ நடைபெறுகின்றன. 


18 


பெருமைவாய்ந்த அணுகுமுறை 
யும்‌, கல்லீரலில்‌ விஷத்தை நீக்‌ 
குகின்றன. இதுவே, நான்‌ என்‌ 
றும்‌ மறக்க முடியாத--கல்லறை 
யைத்‌ தாண்டிய வழி ஆகும்‌. 


தனிச்‌ சிறப்பும்‌ திறமையும்‌ 
கொண்டவர்‌ மர. சிற்சபையார்‌. 
இவரைப்‌ போன்ற மற்றொரு 
மருத்துவரைக்‌ காண்டல்‌ அரிது, 
இவரை சிறப்பித்துக்‌ கூறத்தக்க 
சொற்கள்‌ எனக்குக்‌ கிடைக்க 
வில்லை. இவர்‌ சித்த வைத்தியத்‌ 
துறைக்கு ஆற்றிவரும்‌ சேவை 
நிலை பேறுடையவை. 


இத்துறையில்‌ உள்ள மருந்து 
வகைகள்‌ பற்றிய இவரது 
கூர்ந்த அறிவையும்‌, அனுபவத்‌ 
தையும்‌ உலகறியச்‌ செய்ய 
வேண்டும்‌. அதனால்‌ மனித 
இனம்‌ பயனடையும்‌. இவர்‌ 
கண்டு பிடிப்புகளையும்‌, ஆய்‌ 
வில்‌ கண்ட மருந்துகளையும்‌ ஒரு 
சேர எழுதி புத்தக வடிவில்‌ 
இந்த நூல்‌ உலகின்‌ சிறந்த 
மொழிகளிலும்‌ பெயர்த்து எழுதி 
வெளிப்படுத்த வேண்டும்‌. 
இதுவே என்‌ பெரிய விருப்ப 
மாகும்‌. 


இந்த உயரிய புனிதமான 
தொண்டு நீடித்து வளர்ந்து. 
உலகில்‌ நோயுற்று உழலும்‌ 
கோடிக்‌ கணக்கான உடன்‌ 


டர்‌ சிற்சபையாருடைய 
கவனமிக்க மருத்துவ முறையும்‌ ' 


oo வ சைகைவ் வையா வகைகளை ணவள்கைகை் கைகளை 


ட] 
ரரணிகழரைம்‌ — 
6. டத 


மனுவ சிய கலையும்‌ 


[டாக்டர்‌ சி. அம்பிகாயதி] 


மனோவசியக்கலை Hy 
pnotism முதன்‌ மூதலான நம்‌ 
நாட்டில்‌ தோன்றிய உன்னத 
கலையாகும்‌. இந்தக்‌ கலையை 
கண்டுபிடித்த நம்‌ நாட்டுச்‌ சித்‌ 
தர்கள்‌, தாமறிந்ததைப்‌ பிறருக்‌ 
கும்‌ சொல்ல முற்பட்டனர்‌. நல்‌ 
லவர்களிடம்‌ இந்தக்‌ கலையா 
னது வளரச்‌ செய்தார்கள்‌. தீய 
வர்களீடம்‌ இந்தக்கலைகிட்டா 
மல்‌ இருக்கவும்‌ மறைத்தார்கள்‌. 


ஆனால்‌ இக்கலையானது 

.... காலத்தால்‌ சிலரால்‌ அழிக்கப்‌ 
| பட்டது, மறுக்கப்பட்டது சில 
ரால்‌, மறைக்கப்பட்டது பல 
| ரால்‌. நம்‌ நாட்டுக்‌ கலாச்சாரம்‌ 
| எகிப்து, கிரேக்க நாடுகளில்‌ பர 
்‌... வியிருந்த காலத்தில்‌,  சீரமிற்‌ 
| திருந்த இந்த உன்னத கலையா 
னது, பல கயவர்களின்‌ மூலமா 

கத்‌ திருட்டுத்தனமாக எகிப்திற்‌ 
குக்கொண்டு செல்லப்பட்டது . 


ஐரோப்பாவில்‌ பரவ விடப்‌ 
பட்ட இந்தக்‌ கலையானது, 
இப்போது இங்கிலாந்து; 
பிரான்‌ ௬, கனடா போன்ற நாடு 
களிலும்‌ பிரபலமாகி வருகின்‌ 


றது 


கிரேக்கர்களின்‌ மூலமாக 


வளர்த்துக்‌ கொள்கின்றான்‌. 
தன்‌ பணத்தைப்‌ பெருக்கிக்‌ 
கொள்கின்றான்‌; ஆனால்‌ பட்‌ 
டினத்து அடிகள்‌ சொன்னபடி, 


“ தரதற்ற ஊசியும்‌ வாராது காணும்‌ 
கடை வழிக்கே ** 
என்ற வகையில்‌ அவன்‌ 
வாழ்க்கை முடிகின்றது. 


மூவாயிரம்‌ ஆண்டுகட்கு 
முன்பு வாழ்ந்த திருமந்திரத்தை 
யளித்த திருமூலர்‌ மனிதனைப்‌ 
பற்றி சொல்கிறார்‌, 


தன்னை யறியத்‌ தனக்கொரு கேடில்லை 
தன்னை யறியாமல்‌ தானேகெடுகின்றன்‌ 
தன்னை யறியும்‌ அறிவை அறிந்தபின்‌ 
தன்னையே யர்சிக்கத்‌ தானிருந்தானே 
என்று சொல்கின்‌ றார்‌. i 


அமைநீது உள்ளது அப்படி 
மறைந்துள்ள அந்தச்‌ சக்தியை 
வளர்த்துக்‌ கொண்டவர்‌ பலர்‌, 
இயற்கையிலேயே அந்தச்‌ 
சக்தி வளர்ந்தது சிலருக்கு. 


இந்த நியதியிலே, ஒவ்வொரு 
நூற்றாண்டிலும்‌, சில மனோவசி 
யக்கலைச்‌ சித்தர்கள்‌ தோன்றி 
னார்கள்‌. அவர்கள்‌ மெய்ஞானி 
களாசவும்‌, தத்துவ ஞானிகளா 
கவும்‌ சீர்த்திருத்தவாதிகளாக 
வும்‌, சிந்தனையாளர்களாகவும்‌ 
காட்சியளித்தனர்‌. கடந்த நூற்‌ 
ராண்டி லே இந்தியாவின்‌ ஆன்‌ 
மீகக்‌ கொள்கையை உலகத்‌ 
திற்குத்‌ தெரிவித்த விவேகாநந்‌ 
தரும்‌, எவ்வுயிருக்கும்‌ அன்பு 
காட்‌ டிய இராமலிங்க வள்ளலா 
ரும்‌ தோன்றினார்கள்‌, 


இந்த நூற்றாண்டிலே அகிம்சா 
மூர்த்தியாகிய காந்தியடிகளும்‌, 
தத்துவஞானியாக விளங்கிய 


மையான தத்துவத்தை உலகத்‌ 
தில்‌ உலவவிட்ட புதுமைச்‌ சிந்‌ 
. தனையாளர்‌ ஜே. கிருட்டிண 
மூசத்தியும்‌, தமிழுக்குக்‌ கலங்‌ 
“கரை விளக்காக விளங்கிய 


மறைமலையடிகளும்‌, சிறந்த 
..... சீர்த்திருத்தவாதியான தந்தை 
பெரியாரும்‌, பலகோடி மக்க 


கிய அறிஞர்‌ அண்ணாவும்‌ 
தோன்றினார்கள்‌, இன்றைய 
தினம்‌ பக்தித்த றையில்‌ அமை 


பரியவர்‌ சங்கராச்சாரிய, 


சர்‌. இராதாகிருட்டினரும்‌, புது. 


பைத்‌ தன்‌ நாவன்மையால்‌ மயல்‌ 


ரட்சி நடத்திவரும்‌ காஞ்‌ 


20 


நமது உடலைப்பற்றி | 


நமது உடலில்‌ தினமும்‌ 
இலட்சக்கணக்கான செல்‌ 
அணுக்கள்‌ மறைகின்றன. மீண்‌ 
டும்‌ புதிய செல்‌ அணுக்கள்‌ 
தோன்றுகின்றன. ரத்தத்தி 
லுள்ள சிவப்பு அணுக்கள்‌ 
தோன்றிக்கொண் டும்‌, மறைந்து 
கொண்டும்‌ இருக்‌ கின்றன ஒரு 
அணுவின்‌ ஆயுள்‌ 120 நாட்கள்‌ 
என்று முடிவு செய்யப்‌ 
பட்டுள்ளது. 


கற்பக்கலையைப்‌ பரப்பி வரும்‌ 
சுவாமி வேதாத்திரி மகரிஷி 
அவர்களும்‌ நம்மிடையே 
வாழ்ந்து கொண்டிருக்கும்‌ 
மனோவசியக்கலைச்‌ சித்தர்க 
ளாவர்‌. 


நம்முள்ளே - ஒரு வலிமை 
வாய்ந்த சக்தி உள்ளது, அது 
இன்றைய தினம்‌ கேட்பாரற்று 
உள்ளது. ஆனால்‌ மனோவசி 
யக்கலை நிபுணர்கள்‌ அந்தக்‌ 
காந்த. சக்தியை வளர்த்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. ' 


21 


“உண்பதுகாழி உடுப்பது நான்‌ குமுழம்‌ 
எண்பது கோடி நினைந்தெண்ணுவன- 
கண்‌ புதைந்த 


மாந்தர்‌ குடிவாழ்க்கை.” 


என்று ஒரு சித்தர்‌ பாடுகின்றார்‌. 
இப்படிப்பட்ட எண்ணங்கள்‌ 
தோன்றும்‌ மனத்தை ஒருமுகப்‌ 
படுத்துவது தான்‌ இதனுடைய 
முதல்‌ கட்ட வேலையாகும்‌. 


இந்த மனோவசியக்‌ கலை 
யின்‌ மூலமாகப்பிறருக்குநன்மை 
தாம்‌ செட்ய முடியுமே தவிர, 
தீங்குகள்‌ செய்ய முடியாது. 
இந்த உன்னதக்‌ கலையின்‌ மூல 
மாக நரம்புத்‌ தளர்ச்சி, பயத்‌ 
தன்மை, மன உளைச்சல்‌, ஹிஸ்‌ 
டீரியா, ஆண்மை இழப்பு, திக்கு 
வாய்‌, சோரியாஸிஸ்‌ போன்ற 
வியாதிகணளைப்‌ போக்கலாம்‌. 
மது, சிகரெட்‌ போன்ற பழக்க 


மறைய, முரட்டு சுபாவமுள்ள 
குழந்தைகளைச்‌ சரிபடுத்தி, 
அடங்காத மனைவியை 
அடக்கி ஆள, தன்‌ நிலையை 
வளர்த்துக்கொள்ள இக்கலை 
மிகவும்‌ உதவுகின்றது. 
மேலைநாட்டில்‌ இக்கலையை 
திருட்டு, கொலை செய்பவர்கள்‌ 
தம்‌ குற்றத்தை ஒப்புக்‌ கொள்வ 
தற்கும்‌, அறுவைச்‌ சிகிச்சை 
முறைகளில்‌ மயக்கமருந்திற்குப்‌ 
பதிலாகவும்‌, பெண்களுக்கு 
வலியில்லாத பிரசவத்திற்கு 
உதவியாக இருப்பதற்கும்‌ உப்‌ 
யோகப்‌ படுத்துகின்றனர்‌. 


கடந்த பத்து ஆண்டுகளாக. 
எங்களது அகத்திய மருத்தவ 
மனையில்‌ இக்கலையின்‌ மூல 
மாகச்‌ சிகிச்சை பெற்ற வகை 


களை அடுத்து வரும்‌ இதழ்க 
ளில்‌ தொடர்ந்த காணலாம்‌. 


வழக்கங்களீலிருந்து வீடுபட, 
மனிதனின்‌ கொடூர சுபாவம்‌ (தொடரும்‌) 


MRR RRR 


கீழ்க்காணும்‌ 


ப தே... 
2 கோவில்பட்டி ்‌ 
8. காரைக்குடி ்‌ 
டக்‌, புதுக்கோட்டை 
5 ம்‌ 


இடங்களுக்குச்‌ 
திங்கள்‌ இதமுக்கு ஏஜெண்டுகள்‌ தேவை... 


தநத ந 
னுஜெண்றுாகன்‌ தேவனை! . 


சித்த மருத்துவ 


அகவே அ அறவு இ பு அட 


“' எண்ணிய எண்ணியாங்குஎய்துப 
எண்ணியார்‌ 
திண்ணிய ராகப்‌ பெறின்‌.”? 
என்றார்‌ வள்ளுவர்‌. மனத்திண்‌ 
மையுடையவர்கள்‌ தாம்‌ எண்‌ 
ணியவற்றை எண்ணியவாறே 
செய்து முடிப்பர்‌. எண்ணம்‌ 
வலிமை மிக்கது. அது பிறக்கும்‌ 
மனம்‌ அதனினும்‌ வலிமை மிக்‌ 
கது. இந்த மனத்தை அடக்கி 
ஆளத்‌ தெரிந்தவர்களால்‌ 
எதையும்‌ . சாதிக்க இயலும்‌, 
மேலும்‌, இந்த எண்ணம உடல்‌ 
இயக்கத்தைப்‌ பாதிக்கிறது. 


நம்‌ அனைவரிட முமே ஒரு 
பழக்கம்‌ இருக்கிறது. உடல்‌ 
நிலை பாதிக்கப்பட்டால்‌ மட்‌ 
டுமே கவலைப்படுகிறோம்‌. மருத்‌ 
தவர்‌ உதவியை நாடுகிறோம்‌. 
ம்‌ மனநிலையைப்‌ பற்றி ஆராய்‌ 


வதில்‌ லை. ட்‌ 


 குழந்தைகளாகட்டும்‌, வயது 
வந்தவர்களாகட்டும்‌ எவரே 
னும்‌ முரட்டுத்‌ தனமாகவோ, 
ங்காரமாகவோ பிறருக்குத்‌ 
லை கொடுக்கும்‌ வகை 


அம அ அவது. Te 30 ௮3 அடை | 
(Tension) மண உளவைத்‌ 
தவிர்ப்பது எப்பாடி, ? 


[Rtn. Dr. சி. கங்கஜுறரை] 
ச ன அன ன அன அய அண அண அண ண அனா டைய 


வது அடித்தாவது அவர்களை 
அடக்கலாம்‌ என்றுபார்க்கின்ற 
னரே தவிர, அவர்கள்‌ அப்படி 
நடக்க காரணம்‌ என்ன? என்று 
அவர்கள்‌ மனநிலையை ஆராய 
முயல்வதில்லை. இதனாலேயே 
பெரும்பாலான சண்டை சச்‌ 
சரவுகள்‌ இல்லங்களில்‌ நிகழ்‌ 
கின்றன, 


அப்படிப்பட்ட பாதிக்கப்‌ 
பட்ட மனநிலைகளில்‌ ஒன்று 
தான்‌ Tension எனப்படுவதும்‌. 
இந்த “டென்ஷன்‌” சர்வ சாதா 
ரணமாக எல்லோரது வாயிலி 
ருந்தும்‌ புறப்படும்‌ வார்த்தை 
யாகி விட்டத, இது உலவாத 
வீடே இல்லை எனலாம்‌, அப்‌ 
படி மிகச்‌ சாதாரணமாகி வீட்ட 
இந்த டென்ஷன்‌ என்பது ஒரு 
வருக்கு ஏன்‌ வருகிறது? எப்படி 
வருகிறது? இதனைத்‌ தடுக்க 
முடியாதா? என்னும்‌ வினாக்‌: 
களுக்கு விடையைச்‌ சிறிது 
காண்போம்‌. 


உலக அளவில்‌ மூப்பது சத. 


விகிதத்திற்கும்‌ மேலான மக்‌ கள்‌ 


டென்ஷனால்‌ 


பாதிக்கப்படு 


அனிய கபில ய வெ ட்ட ட 1, அனில்‌ அதுக மட்ட சிரிய அலு 3 உ ரயிலு 


23 


போன்றவை 701510 
படுபவையே, 


ஆல்‌ ஏற்‌ 


i இது, இவ்வளவோடு நிற்ப 
i தில்லை வயிற்றுப்‌ புண்ணி 
| விருந்து இரத்தக்‌ கொதிப்பு 
வரையிலும்‌. இதயநோயிலி 
| ரூந்துஒற்றைத்‌ தலைவலி வரை 
| யிலும்‌ பல நோய்களுக்கு இது 
| வும்‌ஒரு காரணமாக இருந்து 
வருகிறத , 


குடும்ப பிரச்சனைகள்‌, அதிக 
| வேலை பளு, பாதுகாப்பின்மை 
| போன்ற காரணங்களால்‌ ஏற்‌ 
| படும்‌ எரிச்சல்‌ டென்ஷன்‌ 
அநேகமாக நம்‌ அனைவரு 
டைய அனுபவமாகும்‌. இந்த 

. . எரிச்சல்‌ ஏற்படும்போது நம்‌ 
| மால்‌ நம்‌ திறமை அனைத்தை 
| யும்‌ வெளிப்படுத்த முடியாது. 
| நம்மால்‌ அன்பு செலுததப்படு 
பவர்கள்‌ மீது கூட நமக்குக்‌ 
காரணமின்றிக்‌ கோபம்‌ வரும்‌. 
இன்னும்‌ சொல்லப்போனால்‌ 
மகிழ்ச்சியா யிருப்பதற்குரிய 

| அத்தனையும்‌ நம்மிடம்‌ இருந்தா 
I , லும்‌ கூட நம்மை ஏதோ இனம்‌ 
புரியாத ஓர்‌ துக்கம்‌ ஆட்கொள்‌ 
ளும்‌. இவையெல்லாம்‌ டென்‌ 
ஷன்‌ காரணமாகவே ஏற்படு 

கின்றன. 


இத்தகைய மனப்பாதிப்பிலி 
ருந்து மீண்டு மகிழ்ச்சியும்‌, 
அமைதியுமாக வாழச்‌ சில வழி 
களைக்‌ காண்போம்‌. 


- தவறுசெய்வது மனித இயற்கை 


்‌ 71௦ err Auman” என்பது ஓர்‌ 


நதியுடன்‌ கடுகளவு கூடக்குறை 
யின்றிச்‌ செய்து முடிக்க வேண்‌ 
டூம்‌ என்று பிறரிடமோ நம்மி 
டமோ நாம்‌ எதிர்பார்ப்பது 
கூடாது. அப்படி நினைத்தோ 
மானால்‌ அதுவே நமக்குத்‌ தலை 
வலியாகிவிடும்‌. 


பிறரிடம்‌ முழுமையான (ஒer- 
fection) செயல்திறனை எதிர்‌ 
பார்த்தால்‌ ஏமாற நேரிடும்‌. 
பிறரும்‌ நம்மைக்‌ கடினமானவர்‌ 
என்று எண்ணுவர்‌. இதனால்‌ 
மனக்கசப்பும்‌ துயரமுமே 
மிஞ்சும்‌. 


நீங்கள்‌ செய்யும்‌ தொழிலை 
நேசியுங்கள்‌. மனதை மகிழ்‌ 
விக்கும்‌ விளையாட்டுகளில்‌ ஈடு 
படுங்கள்‌. சிறுசிறு வெற்றியி 
லும்‌ மகிழ்ச்சி காண முயலுங்‌ 
கள்‌. 

டூபாதும்‌ என்ற மனம்‌ வண்டும்‌ 

“ஆசைக்கோர்‌ அளவில்லை” 
என்பார்கள்‌. மனத்தை முழுத்‌ 


திருப்தியடையச்‌ செய்வது என்‌ 
பது கடினமே. 


ஒன்றின்மீது ஆசைவைத்து : 
அது கிடைத்த விட்டால்‌ பத. > இட்‌ 


வைட்டமின்‌ '&' 


வேறெொன்றின்‌ மீது ஆசை 
தோன்றும்‌. இப்படியே முடி 
வில்லாமல்‌ இவ்வாசையானது 
போய்க்கொண்டு இருக்கிறது, 


இயற்கை அழகை நின்று 
கண்டு மகிழ நேரமில்லாவிடின்‌, 
இந்த வாழ்க்கையால்‌ என்ன 
பயன்‌? என்று ஒரு ஆங்கில 
NE கவிஞன்‌ கேட்கின்றான்‌. நமக்‌ 
(4 கெனச்‌ சிறிது நேரம்‌ ஒதுக்கி 
இயற்கை அளிக்கும்‌, கவின்‌ 
்‌்‌ மிகு காட்சிகளை இரசிக்க தற்‌ 
ப, கால :ஜெட்யுகத்தில்‌: நேரம்‌ 
கிடைக்கிறதா? சின்னச்சின்ன 
விஷயங்களிலும்‌ மகிழ்ச்சி 
காணப்‌ பழக வேண்டும்‌. 


இதனால்‌ எந்தப்‌ பிரச்சனையை 
யும்‌ சாந்தமாக அணுகும்‌ திறன்‌ 
வலிய கைக்கூடும்‌. Ten5i௦n 
நம்மை விட்டு ஓடும்‌. 


அடையக்கூடியவற்றுக்கு 
ஆசைப்பழக: 


: “முடவன்‌ கொம்புத்‌ தேனுக்கு 
- ஆசைப்பட்டது போல! என்று 


றது. அதபோல நம்மால்‌ இய 
லாத காரியத்தை எண்ணி 
எண்ணி. ஏங்குவதால்‌ பய 
னில்லை, TIS 


ஓர்‌ உவமை வழக்கிலே இருக்கி - 


ல்‌ மல்‌ அன்றன்றைய 


24 


நீங்கள்‌ நீங்களாக இருங்கள்‌; 


பலர்‌ தம்மைப்பற்றித்‌ திருப்தி 
யடையாமல்‌ ஏமாற்றமுடையவ 
ராய்‌ இருப்பர்‌. தம்மை பயனற்‌ 
றவர்களாகவும்‌ தோல்விச்‌ சின்‌ 
னங்களாகவும்‌ வெற்றியடைய 
இயலாதவர்களாகவும்‌ கருதிக்‌ 
கொண்டு கவலையுற்று அதன்‌ 
மூலம்‌ டென்ஷனை வரவழைத்‌ 
துக்‌ கொள்ளுகின்றனர்‌. இத்த 
கையோர்‌ இன்னும்‌ நம்மி 
டையே இருக்கின்றனர்‌, 


இப்படிப்பட்டவர்கள்‌ தம்மி 
டம்‌ உள்ள நல்ல குணங்கள்‌, 
திறமை, கொள்கை இவற்றைக்‌ 
கணக்கிட்டுத்‌ தம்மை உயர்த்தி 
மதிப்பிடப்‌ பழக வேண்‌ டும்‌. 


சிலவற்றில்‌ நம்மால்‌ நிபுணத்‌ 
துவம்‌ பெற முடியாது என்பது 
தீர்மானமாகத்‌ தெரிந்துவிடின்‌ 
அதனை அப்படியே ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. நம்மை 
நாம்‌ இருக்கிறபடியே "ஏற்றுக்‌ 
கொண்டால்‌ “தான்‌ டென்ஷ 
னின்றி வாழ்க்கையில்‌ வெற்றி 
நடை போட முடியும்‌. 


அவசரத்தைத்‌ தவிர்க்க 
மவண்டும்‌: 


எந்தச்‌ செயலையும்‌ கடைசி 


நிமிடத்தில்‌ பரபரவென்று அவ 


சரமாகச செய்து முடிக்க வேண்‌ 
டிய. நிலையாக வைக்காமல்‌ 
அதற்குத்‌ கதேவையான 


நேரத்தை ஒதுக்க வேண்டும்‌ 


“பதறாத காரியம்‌ சிதறாது" 
நாளை என்று. தள்ளி வைக்கா 
வலையை - 


ன்‌ கே 


அ 


ர... 


25 


முடித்தால்‌ ஒரு வேலை பாக்கி 
யிருக்கிறதே என்று மனத்தை 
வருத்தம்‌ கஉலைமீலிருந்து வீடு 
ப. லாம்‌. எந்த செயலையும்‌ 
அவசரத்தில்‌ செய்யும்‌ டோது 
டென்ஷன்‌ ஏற்படுகிறது: 
இதை நம்மால்‌ தவிர்க்க இய 
லும்‌. குறித்த நேரத்தில்‌ எதை 
யும்‌ முடிக்க பழக வேண்டும்‌. 


கவலையை விட்டூ வாழ்க! 


சிலர்‌ எந்த நேரமும்‌ ஏதாவது 
ஓர்‌ கவலையில்‌ மூழ்கிட அக்‌ 
கவலைக்கு அடிமையாகி இருப்‌ 
பார்கள்‌. கவலைப்படும்படி 
ஒன்றுமில்லா விட்டால்‌ கூட, 
கவலைப்பட ஒன்றுமில்லையே 
என்று எண்ணிக்‌ கவலைப்படுப 
வர்கள்‌ கூட உண்டு. 


இப்படிப்பட்ட கவலையை 
ஓழி*கக்‌ சற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌. எந்த பிரச்சனையை 
யும்‌ நம்மால்‌ தீர்க்க கூடியதாய்‌ 


இருந்தால்‌ தீர்த்து விடலாம்‌. 
அல்லது நம்‌ அறிவுக்கும்‌ திற 
மைக்கும்‌ சுழ்நிலைக்கும்‌ அப்‌ 
பாற்பட்ட பீரச்சனை ஒன்று 
இருக்குமாயின்‌, அதைப்பற்றி 
கவலைப்படுவதால்‌ மட்டும்‌ 
என்ன பயன்‌ விளையப்‌ போகி 
றது. வரப்போகிற துன்பத்தை 
எண்ணி எண்ணி நிகழ்கா 
லத்தை வீணடிப்பதைவிட பய்‌ 
னுள்ள விதமாய்‌ நேரத்தைச்‌ 
செலவழிப்பதே சாலச்சிறந்தது. 
இதன்‌ மூலம்‌ டென்ஷனையும்‌ 
தவிர்க்கலாம்‌. 

எனவே டென்ஷன்‌ என்ற 
சொல்லுக்கே இடமில்லாதபடி 
மனத்தை ஆரோக்கியமாய்‌ 
வைத்துக்கொள்ள நம்மால்‌ இய 
லும்‌; முயன்று பாருங்களேன்‌! 


இந்த 1001௦0 பற்றிய அல்‌ 
வையார்‌ கூறியுள்ளதைக்‌ கீழே 
காணலாம்‌. 


உண்பது நாழி உடுப்பது நான்கு முழம்‌ ்‌ 
எண்பது கோடி நினைந்தெண்ணுவன -கண்புதைந்த 
மாந்தாகுடி வாழ்க்கை மண்ணின்‌ கலம்போலச்‌ 
சாந்துணையும்‌ சஞ்சலமே தான்‌. 

ஆகவே, உற்றது கொண்டு மகிழ்ந்து, மற்றதை மறந்து 


வாழப்‌ பயில்வேோமாக 1 


~~ 


பதினெண்‌ மூலம்‌ (பதினெட்‌ வகை மூலிகைகள்‌) 


1 இத்திரமூலம்‌ 7. சங்கங்குப்பி 13. தூதுவளை 
2. எருக்கு 8, தழுதாழை 44. சிற்றாமல்லி 
3. நெருஞ்சி 9. குவளை : சுக்கு 
4... முருங்‌ த்திரி. 7 


சென்ற இகழ்‌ தொடர்ச்சி 
௮ ச அ ச அ ச அ சவ அக அவகர கரவ கவ சப 


எஸிய நேராப்களும்‌ 
ளணிமா மருந்துகளும்‌ 
[வேலூர்‌ டாக்டர்‌ ௧. கிணிவாசண்‌] 


PEED OTTO TOTTI CIO EDP COED TOES 


பநாய்‌: 11. கண்‌ நாய்‌: 


} 

| 

, இங்குக்‌ குறிட்‌ பிடுவது (14௨01- 
கி 88 eye) ‘மெட்ராஸ்‌ ஐ” எனும்‌ 
தொற்று வியாதீயாகும்‌, கண்‌ 
| சிவந்து பீ கட்டிக்‌ கண்கள்‌ 
எரிச்சலுடன்‌ அவதிப்படும்‌ ஒரு 
சீசனில்‌ தொற்று நோயாகும்‌. 
| இதைத்‌ தடுக்கவும்‌, வந்தால்‌ 
] போக்கவம்‌ இதோ எளிய வழி: 
| காய்ச்சி எடுத்த பசும்பாலில்‌ 
படிகாரத்‌ தூள்‌ (உதிரக்கோளா 
றுகள்‌ நோய்‌ தலைப்பில்‌ காண 
வும்‌) ஒரு கிராம்‌ எடுத்து நன்கு 
சுத்தம்‌ செய்த ஒரு பாட்டிலில்‌ 
போட்டு, 50 மிலி சுத்த நீரை 
விட்டுக்‌ கலக்கித்‌ தூசு படியா 
மல்‌ மூடியிட்டு வைத்துக்‌ கொள் 
ளவும்‌. இதைச்‌ சொட்டு மருந்து 
விடும்‌ சிறு பாட்டில்களில்‌ 
கொஞ்சமாக எடுத்துக்‌ 
கொண்டு கண்‌ நோய்‌ வந்தவர்‌ 
களுக்கு இரண்டு கண்களி 
லும்‌ இரண்டிரண்டு சொட்டு 
வீதம்‌ இரண்டு (௮) மூன்று 
மூறை (நாளொன்றுக்கு) விட்டு 
வரக்‌ கண்‌ வலி, கண்‌ நோய்‌ 
கண்‌ சிவப்பு, எரிச்சல்‌; பீளை 
ட்டுதல்‌ முதலியன அனைத்தும்‌ 


ட்ப lic ain 


)ணமாகும்‌. ட நாள்‌ விட - 


மெண்ட்டை வீட மிகவும்‌ சிறப்‌ 
பானது, காரணம்‌ ஆயின்‌ 
மெண்டை மூன்று நான்கு நாள்‌ 
விட்டாலும்‌ சீச்கிரம்‌ குணமாவ 
தில்லை. இது இரண்டு நாளில்‌ 
குணமாக்கி விடும்‌. மேலும்‌ 
நோய்‌ பரவியுள்ள காலங்க 
ளில்‌. வீடுகளில்‌ இருப்பவர்க 
ளுக்கும்‌, மற்றவர்களுக்கும்‌ 
தோய்‌ தொற்றாமல்‌ பரவாமல்‌ 
தடுக்கமூன்று (௮) வாரத்திற்கு 
இரு தடவை. கண்களில்‌ ஓரி 
ரண்டு சொட்டுசள்‌ விட்டு வர 
வும்‌. இரண்டு முறை விட்டால்‌ 
போதும்‌. நோய்‌ ஏற்படாது. 
இப்படி என்‌ அனுபவத்தில்‌ 
கையாண்டு வருகிறேன்‌. இந்த 
மருந்தை இரண்டுமுறை. கண்க 
ளில விட்டுக்‌ கொண்டவர்‌ 
களுக்குநோய்தொற்றுவதில்லை. 
இம்‌ மருந்தை விநிம்போது 
அந்நேரம்‌ மட்டும்‌ ஒரு நிமிடம்‌ 
எரிச்சல்‌ இருக்கும்‌. பின்பு 
அடங்கி விடுடீ. இதனால்‌ கண்க 


ளுக்கு யாதொ கெடுதி 
வ தாரு டுதியு 


மநாய்‌: 12. கிராணி பதி கழித்‌ 


சல்‌, சீதபேதி: 
இது அனைவருக்கும்‌ (தோன்‌ 


வளி) by ரப்பி! lorie FLAN கடு ட்‌ i 


| 
டீ 
| 


| 
| 
| 
! 
| 
ர்‌ 
॥ 
1 
| 


27 


மையான நாட்பட்ட இம்‌ மூன்‌ 
றும்‌ சம்பந்தப்பட்ட நோயா 
கும்‌. இந்நோய்‌ பலவகைப்‌ பிரி 
வுகளை உடையது. இதைக்குண 
மாக்க கீழ்க்காணும்‌ மருந்தக 
ளைப்‌ பயன்படுத்துங்கள்‌ : 


1 சாதாரண கழிச்சல்‌ பேதி 
என்றால்‌ மாம்பழக்‌ காலத்தில்‌ 
அதன்‌ கொட்டைகளை ஒன்றி 
ரண்டு எடுத்துத்‌ தீயில்‌ சுட்டு 
வெந்தபதத்தில்‌ எடுத்து உள்ளி 
ருக்கும்‌ வெண்பருப்பைத்‌ தினம்‌ 
8 வேளை சாப்பிடவும்‌. ஓரே 
நாளில்‌ குணமாகும்‌, இல்லையெ 
னில்‌ இரண்டு நாள்‌ சாப்பிட 
வும்‌. இதனால்‌ வயிற்றுக்கடுப்பு 
வலி, இவற்றால்‌ ஏற்படும்‌ 
பேதி ஆசனக்கடுப்பு, கழிச்சல்‌ 
திடீர்வகை பேதி, அஜீரண 
பேதி முதலியன குணமாகும்‌. 


2. மாம்பழமில்லாத காலமா 
யின்‌ மாம்பழம்‌ கிடைத்தால்‌ 
தான்‌ அதன்‌ பருப்பு கிடைக்கும்‌ 
என இருக்க வேண்டாம்‌ 
மாமரத்தின்‌ பட்டையும்‌, துளிர்‌ 
இலையும்‌ கொண்டு வந்து உர 
லில்‌ இட்டுச்‌ சக்கையாக ஒன்றி 
ரண்டாக இடித்து மூன்று (௮) 
நான்கு பிடியளவு எடுத்து ஒரு 
பாத்திரத்திலிட்டு ஓர லிட்டர்‌ 
நீரை ஊற்றி அரை லிட்டராகச்‌ 
சுண்டக்‌ காய்ச்சி, ஆறவிட்டு 
வடிகட்டி தினம்‌ 4 முறை சாப்‌ 
பிட, இரண்டொரு வேளையில்‌ 
நோய்‌ குணமாகும்‌. வேளைக்கு 
100(௮அ) 150 மிலி வீதம்‌ சாட்பி 
டவும்‌, 


3 ஆலமரம்‌ (தெரியாதவர்‌ 
கள்‌ இருக்க முடியாது.) இதன்‌ 


பட்டையைக்‌ கொண்டு வந்து 


பஞ்சுபோல்‌ இடித்துக்‌ முன்‌ 
போலக்‌ கஷாயம்‌ போட்டுச்‌ 
சாப்பிடவும்‌. இதனால்‌ பேதிக்‌ 
கழிச்சல்‌, கடுப்பு முதலியன 
குணமாகும்‌. மேலும்‌ வயிற்று 
வலி, சிறுநீர்க்‌ கடுப்பு, எரிச்சல்‌ 
ஆசனக்கடுப்பு-எரிச்சல்‌ வாய்ப்‌ 
புண்‌ முதலியனவும்‌ குணமாகும்‌. 


தீ கடினமான பேதி உள்ள 
வர்கள்‌ ஆலமரப்பட்டை, அரச 
மரப்பட்டை, அசோக மரப்‌ 
பட்டை, மாம ரப்பட்டை-இவற்‌ 
றில்‌ நான்கு பட்டைகளையும்‌ 
(௮) கீடைக்கும்‌ மரப்‌ பட்டைக 
ளையே, கொண்டுவந்து பஞ்சு 
போலிடித்துக்‌ கஷாயமிட்டு ஒரு 
வாரம்‌ தீனம்‌ முன்று வேளை சாப்‌ 
பிட்டுவர நோய்‌ தணீந்து குண 
மாகிவிடும்‌, 


5. சாதாரண நாவல்‌ மரப்பட்‌ 
டையையும்‌ அதன்‌ இலைகளை 
யும்‌ கொண்டுவந்து மாமரப்பட்‌ 
டைக்‌ (நெ. 2) கஷாயம்‌ போல்‌ 
செய்து சாப்பிடவும்‌. இதனால்‌ 
திடீர்பேதி, கழிச்சல்‌ முதலியன 
வும்‌ சீதபேதி, வயிற்றுக்‌ கடுப்‌ 
பும்‌ குணமாகும்‌. 


6. மாமரப்பட்டைக்‌ கஷா 
யத்திலோ (௮) நாவல்‌ மரப்பட்‌ 
டைக்‌ கஷாயத்திலோ இரஷ்‌.டு. 
சிட்டிகை படிகாரத்தாள்‌ கூட்‌ 


டிச்‌ சாப்பிடச்‌ சீதபேதி, அதி... 


சார பேதிகள்‌ குணமாகும்‌. 


7. மலைச்சாரல்‌ பக்கம்‌ இருப்ப 
வர்கள்‌ ஆலாரம்‌ செடியின்‌ இலை 


பூ. பட்டை இவைகளை எடுத்து 


வந்து மைய அரைத்து இரண்டு 
சுண்டைக்காயளவு வீதம்‌ 


மோரில்‌ தினம்‌ இரண்டு (அ) 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


2 


மூன்று வேளை சாட்பிடப்‌ பேதி 
கழிச்சல்‌, சீதபேதி, இரத்தக்‌ 
கடுப்பு, ஆசன கடுப்பு, ஆசன 
எரிப்பு முதலியன குணமாகும்‌. 

8. பாலில்‌ சுத்தம்‌ செய்த 
படிகாரத்தூளில்‌ இரண்டு அல்‌ 
லது நான்கு சிட்டிகை எடுத்து 
எலிமிச்சப்பழச்சரறு 10மிலியும்‌, 
தூய நீர்‌ 100 மிலியும்‌, கூட்டிக்‌ 
கலக்கிச்‌ சாப்பிடவும்‌. இப்படி 
மூன்றுவேளை வீதம்‌ மூன்றுநாள்‌ 
சாப்பிட கடுமையான சீதபேதி 
இரத்த பேதி கழிச்சல்‌ பேதி 
அதிசார பேதி முதலியன குண 
மாகும்‌. 


குழந்தைகளுக்கு : 

9. மாமரம்‌, ஆலமரம்‌, அரச 
மரம்‌, இவை மூன்றின்‌ ப்ட்டை 
யும்‌, இலைத்தளிர்‌ ஒரு பிடியள 
வும்‌ 5 வெந்தயத்தையும்‌ எடுத்து 
நன்றாக நுணுக்கி, ஒரு பாத்திரத்‌ 
திலிட்டு அரை லிட்டர்‌ நீரை 
ஊற்றி 200 மிலிடாக சுண்டக்‌ 
காய்ச்சி வடித்து, சிறு குழந்தை 
யெனில்‌. வேளைக்கு ஒரு பாலா 
டையும்‌, 6 மாதக்‌ குழந்தைக 
ளுக்கு மேலானால்‌ இரண்டு 
பாலாடையும்‌, சிறுவர்களுக்கு 
மூன்று பாலாடையும்‌ தினம்‌ 
மூன்று வேளை கொடுத்து வரக்‌ 


கழிச்சல்‌ உஷ்ணபேதி உஷ்ண . 


. வயிற்றுவலி, சிறுநீர்க்‌ கடுப்பு 
மாந்தக்‌ கழிச்சல்‌, சீதபேதி, 
இரத்த பேதி, திடீர்‌ கழிச்சல்‌, 
.. இன்னும்‌ வயிற்றுவலி வயிற்றுக்‌ 
- கோளாறுகள்‌ முதலிய குழந்‌ 
தைகளுக்கு ஏற்படும்‌ நோய்கள்‌ 


கழிகள்‌, 86 


குணமாகும்‌. Pe 


அதேசாற்றில்‌ கொஞ்சம்கலந்து 
உள்ளுக்குப்‌ புகட்ட வயிற்றுக்‌ 
கோளாறுகளும்‌ திடீர்‌ கழிச்சல்‌, 
பேதிகளும்‌ குணம கும்‌. 


11, இலகுபேதி கட்டு மாத்‌ 
திரை!- வ்சம்புத்தூள்‌ 10 கிராம்‌ 
அதிமதரப்பால்‌ 10 கிர.ம்‌, சுக்‌ 
குத்தூள்‌ 5 கிராம்‌, கடுக்காய்த்‌ 
தோல்‌ சூரணம்‌ 10 கிராம்‌, படி 
காரம்‌ 5 கிராம்‌, மாம்பட்டை, 
ஆலம்பட்டை நாவல்‌ மரப்‌ 
பட்டை இவைகளின்‌ கூட்டுக்‌ 
கஷாயம்‌ 200 மிலியும்‌--பசும்‌ 
பால்‌ 200 மிலியும்‌ கூட்டி முன்‌ 
கூறிய 5 சரக்கையும்‌ கூட்டி 
அதாவது எல்லாவற்றையும்‌ 
ஒன்றாய்க்‌ கலந்து மூன்று நள்‌ 
கடும்‌ வெயிலில்‌ (வெண்‌ துணி 
யால்‌ மூடி) வைத்தட்பின்பு நன்‌ 
றாக நீர்‌ விட்டு சுண்டக்‌ காய்ச்சி 
எடுத்து, மீண்டும்‌ கல்வத்தி 
லிட்டு மோர்‌ (அ) நீர்விட்டு 
மைபோலாட்டிப்‌ பயறளவு 
மாத்திரைகள்‌ செய்து பத்திரப்‌ 
படுத்துக. இதை குழந்தைக 
ளுக்கு ஒன்று (அ) இரண்டு 
மாத்திரையைப்‌ பொடித்து 
தாய்ப்பாலில்‌ குழைத்து உள்‌ 
ளுக்கும்‌ புகட்டக்‌ குழந்தைக 
ளுக்கு ஏற்படும்‌ திடீர்கழிச்சல்‌, 
கடுமையான கழிச்சல்‌, பேதி, 
சீதபேதி, வயிற்றுவலிக்‌ கோளா 
றுகள்‌ முதலியன குணமாகும்‌. 

மூன்று மாதத்திற்கும்‌ குறை 
வான குழந்தைகளுக்கு ஒரு 
மாத்திரையைப்‌ இபபொடிதது 


_வசம்பைச்சுட்டு எலிமிச்‌ - சல்கள்‌ 
tise bY Huth 


படட NEES APNEA உல்லது வக்கம்‌ 


ஒப பையப்‌ 


MEH 


ஹாதிபத்திரி மரங்கள்‌ நம்‌ 
தென்னிந்தியாவில்‌ நீலகிரி 
மலைப்‌ பகுதிகளிலும்‌ மலபார்‌ 
கடற்கரைப்பகுதிகளிலும்‌ பெரு 
மளவு : காணப்படுகின்றன. 
இதன்‌ விதை விதையலகு ஆகி 
உவை மருந்தாகப்‌ பயன்படு 
கின்றன. விதைக்கும்‌ மேல்‌ 
தோலுச்கும்‌ இடைப்பட்ட 
பகுதி ஜாதிபத்திரி எனப்படும்‌. 
இது ஆங்கில த்தில்‌ Mace எனப்‌ 
படும்‌. விதையானது ஜாதிக்‌ 
காய்‌ எனப்படும்‌. இது ஆங்கிலத்‌ 
தில்‌ யத என்று வழங்கப்‌ 
படுகிறது, 


ஜாதிக்காய்‌ நறுமணம்‌ 
கொண்டத? வெப்பமூட்டக்‌ 
கூடியது; வயிற்று உப்பிசம்‌, 


வலி ஆகியவற்றைப்‌ போக்கக்‌ 
கூடியது. ஜாதிபத்‌ திரியும்‌ 
வயிற்று உப்பிசம்‌ ஆகியவற்‌ 
.றைக்‌ குணப்படுத்தக்‌ கூடியது. 
மேலும்‌ சிற்றின்ப உணர்வைத்‌ 
தூண்டக்‌ கூடியது. 


இவற்றின்‌ மூலம்‌ (வேர்‌) சூர 
ணம்‌, லேகியம்‌, மாத்திரைகள்‌, 
களிம்பு ஆகியவை தயாரிக்கப்‌ 
படுகின்றன: 


ஜாதிபத்திமி 


ன 


RHEE 


ஜாதிக்காய்‌ சிறந்த வாசனைப்‌ 
பொருளாகும்‌. இது இலவங்கம்‌ 
இலவங்கப்பட்டையை ஒத்தது. 
ஆதலால்‌ இதனை அவற்றுக்கு 
பதிலாகவும்‌ பயன்படுத்தலாம்‌. 


சுக்கு, ஜாதிக்காய்‌ இரண்டை 
யும்‌ வகைக்கு 5 நெல்‌ எடையும்‌ 
பெருஞ்சீரகம்‌ 10 நெல்‌ எடை 
யும்‌ எடுத்துச்‌ சரணம்‌ செய்து 
உணவு உண்பதற்குமுன்‌ உண்‌ 
பது, வயிற்று உப்பிசம்‌, வலி 
ஆகிமவற்றைப்‌ போக்கும்‌. 


கோடையில்‌ வரும்‌ வயிற்றுப்‌ 
போக்கைக்‌ குணப்படுத்த, 
ஜாதிக்காயைச்‌ சரணம்‌ செய்து 
பாலுடன்‌ அருந்தலாம்‌. தூக்க 
மின்மைக்கும்‌ இது சிறந்த மருந்‌ 
தாகும்‌. 

ஜாதிக்காய்‌ சேர்த்து தயாரிக்‌ 
கப்படும்‌. களிம்பானது சொறி . 
சிரங்கு ஆகியவற்றைக்‌ குணப்‌ 
படுத்தக்‌ கூடியது- 


ஜாதிபத்திரி காய்ச்சல்‌, க்ஷய 
ரோகம்‌, ஆஸ்துமா, ஆகியவற்‌ ... 
றைக்‌ குணப்படுத்தும்‌ மருந்தில்‌ 
பங்காற்றக்‌ கூடியது 


வறுக்கப்பட்ட ஜாதிக்காய்‌, 


ஜாதிபத்திரி. i இரண்‌ டுமே, : 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research டட ம பதர 


30 


படம்‌ மூலிகைகளின்‌ 
இலைகள்‌ . 


நொச்சியிலை 
தழுதாழையிலை 
முசுமுசுக்கையிலை 
அவரையிலை 
தூதுளையிலை 
பேய்ச்சுரையிலை 
பறங்கியிலை 
ஊசிப்பாலையிலை 
கோவையிலை 
கழற்சியிலை 

சிறு பூனைக்காலியிலை 
வேலிப்பருத்தயிலை 
துராயிலை 

கொடிக்‌ குறிஞ்சியிலை 
பாகல்யிலை 
விஷமுங்கியிலை 
கடற்பாலையிலை 
வரிகுமட்டியிலை 
காராமணியிலை 
சுரையிலை 
கறிப்பாலையிலை 


Muthulakshmi Research Acad 


வயிற்று உலி, வயிற்றுப்போக்கு 
குன்மம்‌, கல்லீரல்‌, மண்ணீரல்‌ 
கோளாறுகள்‌ ஆகியவற்றுக்கு 
அருமருந்தாகும்‌. 


ஜாதிக்காய்‌ ஊறவைத்த நீர்‌, 
காலராவால்‌ அவதிப்படுபவர்க 
ளின்‌ தாகத்தைத்‌ தணிக்கக்‌ 
கூடியதாகும்‌. 


ஜாதிக்காயை அரைத்துத்‌ 
தலைக்குப்‌ பற்றுபோடத்‌ தலை 
வலி குண. மாகும்‌. 


பார்வை கூர்மை அடைய, 
ஜாதிக்காயை அரைத்துக்‌ கண்‌ 
களைச்‌ சுற்றிப்‌ பற்றுப்‌ போட 
நல்ல பயன்‌ கிட்டும்‌, 


ஜாதிக்காய்‌ சேர்த்துத்‌ தயா 
ரிக்கப்படும்‌ லேகியம்‌ இதயம்‌, 
மூளை ஆகியவற்றுக்கு வலுவூட்‌ 
டும்‌. 


ஜாதிக்காயிலிருந்து தயாரிக்‌ 
கப்படும்‌ ஒருவகை எண்‌ ணெய்‌ 
முடக்குவாதம்‌, பக்கவாதம்‌, 
சுளுக்கு ஆகியவற்றுக்கு நிவார 
ணம்‌ அளிக்கக்‌ கூடியது. 


இத்தகு பயன்மிகு ஜாதிக்‌ 
காய்‌ சித்த மருத்துவத்தில்‌ சிறப்‌ 
பாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


wee “ரர ஐபி! ‘pega 


> 
00-02 nin ஏாயர்த 002 ஜயரா cp i> மீ ரதா ‘hoy ஏசதா ்‌ ப 
மரக F (01nss91q poolg) NEE PIS 221௫ RAH] நர்‌. * 8 
ர பலது 
ஜயர (gue "ஒறு மு தழட “ய தப்பி இ. 
00-68 min® மத 002 | Aas $ நீம்‌ 3 | ‘saw ஏ.மடர்த0ள ‘grep ‘puro தும மி 5. த 
பப] = 
த w 


"ரர யாத red A மூதி 
hie nue மம ‘nM hagons 

00-88 யால ஏயர்த 0SF ஜயரா pig இரு) grg  ugeehnurs 
Huis e Bs) $ nAdsle புர தீய 980௫ | MFT நுர்டிஜரி(6 ‘2 


“ஒறு அப 

whrid side Beg gh Wan 
09-92 வாமு ராமர்த [Sp யப. iD “ராத லயம்‌ “மர்மம | பி 
.மமரஐ$ Sy $ weg இலக lid எ2-மாடியச உறி ்‌ 


து ஜ.உ1தத152௮ (0. ‘Dads mA Sisal ‘GEL “ஓர உம இ 
RLU ்‌ 


oman மார்டி ஏட CHENIN nese 


CC-0. In Public Domain. Digitized by Muthulak: 


| 


72s 'ரசஉயார- மற ‘Quip minBiferi “201 கட; Sie 
்‌ ராரா ்‌ 


14702 

்‌ 8 

்‌ ஜயரா ஜயல ஐ.பராமு.ப௮ரடி [மறா/௪ “ர ரர பதி 

00-96 TAT பபச 0021 ரக 6. [அலமு வன சீராம ஈக | MF] finfusnus (9 
வரரா ET TT அல வதை 

ஐ௨॥௭௧௦/௫ i ட்‌ 

pio (ஜயல ்‌ வல ்‌ 

| ; [ராக தசா மக. ட்‌ 
00-06 (ரய ஏயம்ஐ 008 | மல $ சர்றம-ச ஐஜி ஓம பம்மி ராமு 117 8: 


௮0 ஈய 
17. மட.ரஐ ஐஐ $ 


ஜீ ada 


00-06 யால ௭24௪ 005 2௫௪/௪ “தீ ஐ பீதி! தறம ம0ஐ 


pngug nie 


“9102 மர Qos ராம 22 : 


pun (ue amg பம 
ந எலு FS WNL மரம. 11 ர 
00-02 mun வரத 006 ர்க 7 1007 இத தீவர -௪ MH Jan Fini மாறு 4 a 
> ல 
‘mg ரர ல்‌ 0 
00-96 யால Mule (SF gia Aue Faske ‘qm ரஜத்‌ த LI 
மு மரகத 8 Wg sung யர 010இ.2/டர ரம |’ 2 ன்‌ ற . 


aI மாய 
>On Ki 
ங்‌. மகர pss $ 


"ங்‌ ராய மிரு 
பற்றா ஒரிரு. “றற ப்முஇ 
“யி யுமா தற்‌ ஜூ 


00-02 MD ஏய/த 002 


| npn gi 


அகத்தியர்‌ மருத்துவமனை 
AGASTHIAR HOSPITAL 


152, அரங்கராஜபுரம்‌ சாலை, கோடம்பாக்கம்‌ 
செண்னை-2 4. தொலை பேசி: 428098. 


த்‌ அவது ந்‌ 


மஞ்சட்காமாலை, குன்ம நோய்‌, பீனிசம்‌, சுவாசகாசம்‌, ்‌ 
மூல வியாதிகள்‌, வெண்புள்ளிகள்‌, சோரியாப்படை, தி 
பெண்களின்‌ மலட்டுத்தன்மை, ஆண்களின்‌ விரியக்‌ ம்‌ 
குறைவு, ஆரம்பப்‌ புற்றுநோய்‌ முதலியவைகள்‌ 
பூரணமாகக்‌ குணப்படுத்தப்படும்‌. 


வீரிய அணுப்பெருக்குதலுக்கும்‌ சிறந்த சிகிச்சை உண்டு. 


குறிப்பு: சர்க்கரை வியாதிக்கும்‌ உத்திரவாத சிகிச்சை 
அளிக்கப்படும்‌. 


மருத்துவர்கள்‌ : 
டாக்டர்‌ சிற்சயை 
கெளரவ மருத்துவர்‌: உனகஃடர்‌ அ. அஆஅம்யிகாயதகீ 


டாக்டர்‌ சி. இரத்திணஞாமார்‌ |. 


காலை 8 மணி முதல்‌ 1 மணி வரை. 


நோயாளிகளை பார்க்கும்‌ நேரம்‌ : | மாலை 4 மணி முதல்‌ 6-30 மணி வரை 


த டாக்டர்‌ சிற்சபை 
ட ஆலோசனை நாட்கள்‌ : 
ஓவ்வொரு மாதமும்‌ 1,2 - 15, 16 நாட்களில்‌ மட்டும்‌, 


பதிவு எண்‌: 102046/81 M5 


௮ 


ஞ்சல்‌ பதிவு எண்‌: TN/KCM/21 


நகத்துக்கு பாத்தா நத ததத நந ந்த ந நந பிபன்‌ ன்ப னின்ளினிளினிளி ளி மினிய 


வெளிநாட்டில்‌ 15 முதல்‌ 30 
உயது வரையில்‌ உள்ளவர்கட்கு 
அதீக அளவு தண்டுவடக்‌ 
காயம்‌ (Spinal Cord Injwey) ஏற்‌ 
படுகிறதாம்‌. இதற்கு முக்கிய 
வாரணம்‌ சாலை விபத்துக்களும்‌ 
கட்டிடம்‌, மரத்திலிருந்து கீழே 
விழுவது ஆகிய இவைகள்‌. இத 
னால்‌ “டெட்ரா பிளீஜியா *76- 
ரக Plegia’”’ என்ற வியாதி வரு 
கிறது என்கிறார்கள்‌. 


ஒரு தாய்‌, தான்‌ கருவுற்றிருக்‌ 
கும்காலங்களில்‌ நல்லஉ ணவை 
உண்டு பிறந்த குழந்தைக்கு 
போதுமான அளவு தாய்ப்பால்‌ 
கொடுத்தால்‌, அச்ச ழந்தைச்கு 
வைட்டமின்‌ போல்றடானிக்கு 
களை கொடுக்க வேண்டிய 
அவசியமில்லை. தாய்ப்பாலில்‌ 
வைட்ட மின்‌ **%?? மட டும்‌ கிடை 
யாது. அதை குழந்தை பிறந்த 
வுடன்‌ வாய்‌ முலமாகவோ (அ) 
ஊசி மூலமாகவோ கொடுக்க 
வேண்டும்‌ என்று வெளிநாட்‌ 
டில்‌ கண்டுபீடித்கள்ளனர்‌. 


வயலின்‌ வாசிப்பவர்கள்‌ 
நீண்டநேரம்‌ தாபட்டைக்‌ 
கும்‌ தோள்பட்டைக்கும்‌, 
மத்தியிள்‌ வைத்து வாசிப்ப 
தாலும்‌, இர கைகளுக்கும்‌ 
ஒரே சமயத்தில பல 
கோணங்களில்‌ வேலை 
கொடுப்பதாலும்‌ “செர்வி 
கல்‌ ஸ்பான்டிலட்டிஸ்‌” 
{Cervical Spondilytis) 
என்ற வியாதி வருவதற்கு 
வாய்பபுள்ளது என்று 
பீரிட்டனில்‌ கண்டுபிடிக்‌ 
கப்பட்டுள்ளது. 


உலகம்‌ சுற்றும்‌ 


உடல்‌ பெருத்து விட்‌ 
டால்‌ எந்த வேலையையும்‌, 
ஒழுங்காக செய்ய முடி 
யாது. அதிலும்‌ குறிப்பாக 
தொந்தி பெரிதாக இருப்ப 
வர்களுக்கு மாரடைப்பு 
இரத்த அழுத்த நோய்‌, 
சர்க்களர வீயாதி வருவ 
தற்கு அதிக வாய்ப்புள்‌ 
ளதுஎன்று அமெரிக்கஅய்‌ 
வுச்‌ சங்கம்‌ கூற கின்றது. 


வெளிநாட்டில்‌ ஒரு மருத்து 
வர்‌, இருதய நோயாளியை 
பற்றி நினைத்துக்‌ கொண்டே 
சாலையில்‌ நடந்து போய்க்‌ 
கொண்டிருந்தபோது, சாலையில்‌ 
இரண்டு வாலிபர்கள்‌ ஓந 
நீண்ட குழாயின்‌ ஒரு முனையை 
ஓருவர்‌ வாயிலும்‌, மற்றொரு 
முனையை ஓருவர்‌ காதிலும்‌ 
வைத்து பேசிக்‌ கொண்டிருந்‌ 
தார்கள்‌. இதை கண்ட அந்த 
மருத்துவரின்‌ சிந்தனை ஆற்றல்‌ 
பெருகி, “ல்டெதால்கோப்‌'” உர 
வாக்கினார்‌. இவர்‌ தான்‌ டாக்டர்‌ 
லானெக்‌ (௨௧0௦௦) என்ற 
மருத்துவராவர்‌. 


கொஞ்சி 


கத்‌ 


ளல்‌ பச்சையப்பன்‌ தெரு, காஞ்சிபுரம்‌- 
ர்‌ 2 ட ல்‌ 


தற்காலத்தில்‌ கிட்டப்பார்‌ 
வையை போக்க அறுவை 
சிகிச்சை நடைபெறுகீன்றது. 
ஆனால்‌ புதிதாக ரஷியாவில்‌. 
அறவை இல்லாமலேயே 
வளைந்த ஊசிபின்‌ மூலமாக 
மருந்தை கண்ணீல்‌ செலுத்தி 
குணமாக்குகின்றார்கள்‌. இந்த 
முறை நம்‌ நாட்டிலும்‌ விரைவில்‌ 
வரும்‌ என்று எதிர்பார்க்கலாம்‌, 


ஆசிரியர்‌, வெளியிடுபவர்‌: டாக்டர்‌ ப. சிற்சபை, 122-C, இராஜ 
புரம்‌-2. (போன்‌: 2461) அச்சிடுவோர்‌: 2. 7. நா. பிரஸ்‌... 


1501. _ 


ப்‌ வன்‌ 


